FIRST AID IN ACCIDENTS 


( TAMIL ) 


6 31ग 


BY 


3935 


Dr. U. RAMA RAU 


4314 


EIGHTH EDITION 


PUBLISHED BY 


SRI KRISHNAN BROS . , 
323-24, Thambu Chetty Street , 
G. T. , MADRAS 

1943 


T04314 


[ Price Re . 1 


R002A01 


ராசா 
சாாசா 
காயம் முதலிய 
ஆபத்துக்களிற் செய்யவேண்டிய 
டாக்டர் யு . ராம ராவ் அவர்களால் 

இயற்றப்பட்டது . 
எட்டாம் பதிப்பு 


முதல் உதவி 

9314 


சென்னை : 


கஞ்சாவூர் 


ஆண்டிஸெப்டிக் அச்சுக்கூடத்தில் 


Cop 


[ Price Re . 1 


T004314 
Sarasvati Mahal Library. Thanjavur 


DEDICATED 
BY KIND PERMISSION 


TO 


H. E. LORD PENTLAND , G.C.I.E., 


Governor of Madras , 
President , St. John Ambulance Association , 

South Indian Provincial Centre , 


இரண்டாம் பதிப்பு 


முதற் பதிப்பில் அச்சிட்ட புத்தகங்களெல்லாம் 
ஆறுமாதத்திற்குள்ளாகவே விற்பனை யாகிவிட்டபடி 
யால் , இச்சிறு புத்தகத்தைப் பலரும் வாங்கிப்படித்துப் 
பயன்படுகிறார்கள் எனக் தேர்ந்து இப்பதிப்பை 
வெளியிடலானேன் . 
கல்விச் சாலைகளில் 

பாலைகளில் கற்கும் மாணவர்களும் 
இதைப் படித்தால் நலமாயிருக்குமெனக்கருதி , இப் 
பதிப்பில் சொற்சுவை , பொருட்சுவை முதலியன 
பொருந்தியிருக்கும்படிச் சீர்திருத்தி யிருப்பதுடன் , 
இலக்கண வழுக்களிராத படிக்கும் கவனிக்கப்பட் 
டிருக்கிறது . எழுத்துப் பிழைகளைத் திருத்தியும் , மொழி 
பெயர்ப்பை ஆங்கிலப் பதிப்பின் கருத்துக்கிணங்க 
ஒத்திட்டுப் பார்த்தும் , இப்பதிப்பு அச்சிட்டாவதற்கு 
வேண்டிய உதவிகளை யெல்லாம் செய்த எனது 
நண்பராகிய சென்னை இராயப்பேட்டை உவெஸ்லியின் 


vi 


மிஷன் பெண்கள் ஹைஸ்கூலில் தமிழ்ப்பண்டிதரா 
யிருக்கும் ஸ்ரீமான் கருடபுரம் இராகவாசாரியார் அவர் 
களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் . 


இப்புத்தகம் கன்னடம் , தெலுங்கு , மலையாளம் 
முதலிய 

பாஷைகளிலும் மொழி பெயர்க்கப்பட் 
டிருக்கிறது . 


1918 – , 


ஜூலை 1s 


} 


யு . சாம ராவ் . 


4314 
எட்டாம் பதிப்பு . 


இப்போதைய யுத்தமானது முதல் சிகிச்சை முறையைக் 
கற்றுக்கொள்ள வேண்டுமென்ற ஆவலை எல்லோருக்கும் 
உண்டுபண்ணியிருக்கிறது . முதல் சிகிச்சை முறையின் அனு 
கூலங்களையும் , சாதாரண காலத்திலும் , விமானத் தாக்குதல் 
களுக்குப் பிறகும் அதன் அவசியத்தையும் பொது ஜனங்கள் 
உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் . இதனால் முதல் சிகிச்சை 
முறையைப்பற்றிய நூல்களுக்கு அதிகத் தேவை ஏற்பட் 
டிருக்கிறது . சென்ற 26 - வருஷங்களுக்குள் இது எட்டாவது 
பதிப்பேறி யிருப்பதே , பொது ஜனங்களுடைய 

பூரண 
ஆதரவை இது பெற்றிருக்கிறதென்பதை நிரூபணம் செய் 


கிறது . 


இப்பொழுது காகிதம் கிடைப்பது கஷ்டமாக இருக் 
கிறது ; கிடைக்கும் காகிதத்திற்கும் அதிக விலை கொடுக்க 
வேண்டியிருக்கிறது ; அச்சுக்கூலி முதலிய உற்பத்திச் 
செலவுகளும் பன்மடங்கு அதிகரித்திருக்கின்றன . இருந்தா 
லும் சுதேச சமஸ்தானங்களிலிருந்தும் , ஸ்தல ஸ்தாபனங்களி 
லிருந்தும் , ரெயில்வேக்களிலிருந்தும் , பொதுஜனங்களிட 
மிருந்தும் இந்த நூலை விரும்பி ஏராளமாகக் கடிதங்கள் 


vili 


வந்து குவிந்துகொண்டிருப்பதால் , நஷ்டத்தைப் பொருட் 
படுத்தாமல் இந்தப்பதிப்பை வெளியிட முன்வந்திருக்கிறோம் . 
இந்தப்பதிப்பைத் திருத்திக்கொடுக்கும் பொறுப்பை என்னி 
டம் ஒப்புவித்தார்கள் , பாட முறைகளை அப்படியே வைத்துக் 
கொண்டு , இப்பொழுது எல்லோருக்கும் அவசியமாகத் தெரிந் 
திருக்க வேண்டிய விஷ வாயுக்களைப்பற்றி ஓர் அத்தியாயத்தை 
இதில் சேர்த்திருக்கிறேன் . இது எல்லோருக்கும் மிகவும் 
உபயோகமாக இருக்குமென்று நம்புகிறேன் . 


யு . கிருஷ்ணராவ் , 

எம் . பி ., பி.எஸ் . , 


செயின்ட் ஜான் ஆம்புலென்ஸ் சங்கத்தின் 
தென்னிந்திய மாகாண செண்டர் 
போ தகரும் , பரீக்ஷாதிகாரியும் . 


நூன்முகம் 


சென்ற வருஷம் ( 1914 ) செப்டம்பர் மாதத்தில் 
சென்னை கவர்ன்மெண்ட் ஹவுஸில் டாக்டர்கள் 
கூடிய சபையில் சிறப்புற்றோங்கிய நமது கவர்ன 
ராகிய பெண்ட்லெண்டு பிரபு அவர்கள் " முதல் உதவி 
யில் தேர்ச்சி யடைந்திருக்கல் சாதாரண காலத்தி 
லும் , யுத்தம் நேர்ந்த காலத்தும் உபயோகப்படு 
மாதலால் நோயாளிக்குச் செய்யவேண்டிய சிச்ரூ 
ஷையைப் பற்றியும் , காயம் பட்டவர்களுக்குச் செய்ய 
வேண்டிய முதல் உதவியைப் பற்றியும் , பொது 
ஜனங்களாகிய ஸ்திரீ புருஷர்களுக்கு கற்பிப்பது 
டாக்டர்கள் கடமையாகும் " என்றார் . சிறப்பும் 
றோங்கிய நமது கவர்னர் அவர்களுடைய சொற் 
களை யனுசரித்து , நான் முதல் உதவியைப் பற் 
றிக் கற்பிக்கும் பொருட்டு வகுப்புக்கள் ஏற்படுத்தி , 
மாணாக்கர்களும் மற்றவர்களுமாக மொத்தம் 400 
பேர் அடங்கிய ஐந்து வகுப்பினருக்குப் பாடம் கற்பித் 
தேன் . கற்பிக்கவேண்டிய பாகங்களை ஒழுங்கு 


X 


படுத்தும் பொருட்டு , அநேக புஸ்தகங்களைப் பரி 
சோதித்து அவைகளிலுள்ள அரிய விஷயங்களைப் 
பொறுக்கியெடுத்து , செயிண்டு ஜான் ஆம்புலென்ஸ் 
சங்கக்கார் ஏற்படுத்திய பாட நிர்ணயத்திற்கு ஒத்த 
படிக் குறிப்புக்கள் எழுதினேன் . 


அக்குறிப்புக்கள் எல்லாவற்றையும் ஒன்று 
திரட்டி முதல் உதவி கற்கும் மாணாக்கர்களுக்கு 
மட்டு மன்றி , போலீஸ் , செயில்வே , ஆம்புலென்ஸ் 
பிரிகேட் , வாலண்டியர் கார்டு , இன்னும் மற்ற ஆம்பு 
லென்ஸ் வகுப்புக்களில் படிக்கும் யாவர்க்கும் உப 
யோகப்படும் என்கிற நம்பிக்கையுடன் அவைகளை 
இச்சிறு புஸ்தக ரூபமாகப் பதிப்பிக்கலானேன் . 


காயம் முதலிய ஆபத்துக்களிற் செய்ய வேண் 
டிய முதல் உதவியின் நியமங்களையும் அப்பியாசத் 
தையும் தெரிந்து கொண்டு தங்களால் இயன்றவரை 
யில் மானிடர்க்கு நேரிடும் கஷ்டத்தை நீக்க விரும் 
பும் பொதுஜனங்களுக்கு இச்சிறு புக்ககம் தகுந்த 
நூலாயிருக்கு மென்று நான் உறுதியாய் நம்பு 
கிறேன் . 


xi 


ள 


93 


ஆங்கில பாஷையில் முதலில் எழுதப்பட்டுள்ள 
பஸ்டு எயிட் இன் ஆக்ஸிடெண்ட்ஸ் 

என்னும் 
இப்புத்தகத்தை எளிய நமிழ் நடையில் மொழி 
பெயர்த்து அச்சுப் பிழை முதலியவற்றைத் திருத் 
திய என் நண்பராகிய மாஸ்ரீ எஸ் . திருவேங்கடா 
சாரியார் அவர்களுக்கு யான் கடமைப்பட்டுளேன் . 


இப்புத்தகத்தில் குற்றங் குறைகள் இருக்கு 
மாயின் , வாசிப்பவர்கள் அவைகளைத் தயவுசெய்து 
எனக்குக் தெரிவிக்கும்படி நான் கேட்டுக்கொள்ளுகி 
றேன் . 


இங்ஙனம் , 
யு . ராம ராவ் . 


காயம் பட்டவர்களுக்குச் செய்யவேண்டிய 

முதல் உதவி . 


4314 


கற்றுக் கொடுக்கவேண்டிய பாகங்கள் 

முதலாவது பிரசங்கம் 
A முதல் உதவியின் முக்கிய விதிகள் ; 
B மானிட சரீர எலும்புக் கூட்டைப்பற்றியும் அதிலுள்ள 

சதைகளைப் பற்றியும் சுருக்கமாய்ச் சொல்லுதல் ; 
C எலும்புடைப்பு- அதன் காரணங்கள் , விதங்கள் , சின் 

னங்கள் , குணங்கள் ; 
D திரிகோணக்கட்டும் அதைப் போட்டுக் கட்டுகிற விதமும் 

இரண்டாவது பிரசங்கம் 
A ஒடிந்த எலும்புகளுக்குச் 

லும்புகளுக்குச் செய்யவேண்டிய சிகிச்சை 
( தொடர்ச்சி ), அதன் விவரம் ; 
B பூட்டு விலக்குகள் , சுளுக்குகள் , சதைகள் நீட்டப்படுதலும் 
கிழிக்கப் படுதலும் , 

இவைகளின் 

சின்னங்களும் , 
குணங்களும் , சிகிச்சையும் ; 
C இருதயமும் , இரத்தக் குழாய்களும் ; இரத்தச் சுழற்சி ; 
D இரத்த ஒழுக்கும் காயங்களும் ; இவைகளுக்குப் பொது 

வாய் செய்ய வேண்டிய சிகிச்சை ; 


xiv 


E திரிகோணக் கட்டும் அதைபோட்டுக் கட்டுகிற விதமும் 


மூன்றாவது பிரசங்கம் 


A இரத்த ஒழுக்கும் காயங்களும் ( தொடர்ச்சி ), சிகிச்சையின் 

விவரம் ; 
B சரீரத்தினுள்ளே நேரிடும் இரத்த ஒழுக்கு - அதன் 

சின்னங்களும் , குணங்களும் , அதை நிறுத்தும் விதமும் ; 
0 முக்கியமான இடங்களிலிருந்து உண்டாகும் இரத்த 

ஒழுக்கு , அதன் சின்னங்களும் , குணங்களும் , அதை 

நிறுத்தும் விதமும் ; 
D இரத்தங் கட்டிய வீக்கங்கள் , சட்ட புண்கள் , வெந்த 

புண்கள் , மிருகங்களின் கடி , பூச்சி கொட்டுதல் , உறைந்த 

பனியில் அடிபடுவதால் உண்டாகும் வியாதி ; 
E கண்ணுக்குள் அந்நிய வஸ்துக்கள் புகுந்து அங்கேயே 

தங்கியிருத்தல் , மூக்கிலும் காதிலும் ஏதேனும் புகுந்து 

கொள்ளுதல் ; 
F திரிகோணக் கட்டும் அதைப்போட்டுக் கட்டுகிற விதமும் . 


நான்காவது பிரசங்கம் 


A நரம்பின் அமைப்பு ; 
B சுவாஸத்தில் சம்பந்தப்பட்டுள்ள கருவிகளும் 

யந்திரமும் , மூச்சு உண்டாவதற்குச் செய்யும் யத்த 
னங்களும் ; 


சுவாஸ 


XV 


C மயக்கம் ; 
D விஷமேறுதல் , 

ஐந்தாவது பிரசங்கம் 

புருஷர்களுக்கு மாத்திரம் 
A நோயாளிகளையும் , காயம்பட்டவர்களையும் தூக்கிக்கொண்டு 

போகும் விதம் ; 
B நோயாளிகளையும் , காயம் பட்டவர்களையும் டோலியில் 

வைத்துத் தூக்கிக்கொண்டு போகும் விதம் ; 
C டோலியை ரயில் வண்டியில் அல்லது நாட்டு வண்டியில் 
வைத்துக்கொண்டு போகும் விதம் . 

ஐந்தாவது பிரசங்கம் 

ஸ்திரீகளுக்கு மாத்திரம் 
A தற்செயலாய் அபாயத்திற்காளான நோயாளிகளை ஏற்று 

அவர்களுக்கு உதவி செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் ; 
B நோயாளியைத் தூக்கிக்கொண்டு போகும் விதம் ; 
C படுக்கையைத் தயார் செய்யும் விதம் ; 
D நோயாளியின் மேல் உள்ள துணிகளை எடுக்கும் விதம் ; 
டாக்டர் வருவதற்குள் தயார் செய்து வைக்கவேண்டி 


யவை . 


இப்புத்தகத்தில் 
அடங்கியவைகளின் சுருக்கம் 


பூட்டுகள் 


முதலாவது அத்தியாயம் 
தேகத்தின் அமைப்பு 

பக்கம் . 
உறுப்புகள் 

3 
எலும்பைச் சார்ந்த உறுப்புகள் 

4 

14 
சதையைப் பற்றிய உறுப்புகள் 

15 
တ္တိ ரண சம்பந்தமான உறுப்புகள் 

16 
இரத்தச் சுழற்சியைச் சேர்ந்த உறுப்புகள் 

18 
சுவாஸத்தைப் பற்றிய உறுப்புகள் 

20 
நரம்பு சம்பந்தமான உறுப்புகள் 

21 
இரண்டாவது அத்தியாயம் 

கட்டுகளும் தூக்குகளும் 
திரிகோணக்கட்டும் அதைக் கட்டவேண்டிய விதங்களும் 23 
கெட்டி முடி போடும் விதம் 

25 
பெரிய கைத்தூக்கு 

26 
சிறிய கைத்தூக்கு 

27 
பிரதித் தூக்குகள் 

28 


B 


xviii 


பக்கம் . 
தலைக்கட்டு 

28 
தாடைக் கட்டு 

31 
தோள்பட்டைக் கட்டு 

31 
முழங்கைக் கட்டு 

32 
கைக் கட்டு 

33 
மார்புக்கட்டும் , முதுகுக்கட்டும் 

34 
இடுப்புக் கட்டு 

35 
முழங்கால் கட்டு 

35 
பாதக் கட்டு 

36 
காயத்தின் மேல் கட்டு கட்டும் விதம் 

37 
மூன்றாவது அத்தியாயம் 

இரத்த ஒழுக்கு 
மூன்று வகைகள் - நாடிக்குழாயிலிருந்து இரத்தம் 

ஒழுகுதல் , நாளக் குழாயிலிருந்து இரத்தம் 
ஒழுகுதல் , தந்துகக் குழாய்களிலிருந்து இரத் 
தம் ஒழுகுதல் 

38 
தேகத்தின் வெளிப்புறத்தில் இரத்தம் ஒழுகினால் 

அதற்குச் செய்யவேண்டிய பொதுச் சிகிச்சை 39 
இரத்த ஒழுக்கை நிறுத்துவ சற்காகக் கவனிக்கவேண் 
டிய சில பொது விதிகள் 

40 
உதிரத்தைத் தடுக்கும் கருவிகள் 

42 
நாடிக் குழாய்களை அமுக்கவேண்டிய இடங்கள் 

45 
கன்ன நாடிக் குழாயை அமுக்கும் விதம் 

46 
பிடர்த்தலை மண்டையின் நாடிக்குழாயை அமுக்கும் விதம் 48 


xix 


: 


54 


பக்கம் . 
முக நாடிக் குழாயை அமுக்கும் விதம் 

48 
நெற்றி அல்லது தலையோட்டில் இரத்தம் ஒழுகுதல் 49 
கீழ் கண்ட நாடிக் குழாயை அமுக்கும் விதம் 

50 
கஷ்க நாடிக் குழாயை அமுக்கும் விதம் 

51 
புஜநாடிக் குழாயை அமுக்கும் விதம் 

53 
ஆரை நாடிக்குழாய் , இரத்தினி நாடிக்குழாய் இவை 

களை அமுக்கும் விதம் 
துடை நாடிக் குழாயை அமுக்கும் விதம் 

55 
பாப்லிடீயல் நாடிக்குழாயை அமுக்கும் விதம் 

56 
கால்நாடிக் குழாயை அமுக்கும் விதம் 

57 
தேகத்தின் சில முக்கியமான உறுப்புக்களிலிருந்து 

இரத்தம் ஒழுகுதலு , அதற்குச் செய்யவேண் 
டிய சிகிச்சையும் 

58 
மண்டை , முகம் இவைகளிலிருந்து இரத்தம் ஒழுகுதல் 58 
பிடுங்கின பல்லின் கூண்டிலிருந்து இரத்தம் ஒழுகுதல் 59 
உதடுகளில் உண்டாகும் இரத்த ஒழுக்கு 

60 
காயம்பட்ட கழுத்திலிருந்து இரத்தம் ஒழுகுதல் 

60 
கஷ்கத்தில் காணும் இரத்த ஒழுக்கு 

61 
புஜத்திலிருந்து இரத்தம் ஒழுகுதல் 

61 
முன்னங்கையிலிருந்து 

61 
மணிக்கட்டண்டை 

62 
உள்ளங்கையிலிருந்து 

62 
துடையிலிருந்து 

63 
துடையின் பின்புறத்திலிருந்து , 

63 
63 


3 


காலிலிருந்து 


XX 


பக்கம் . 
பாதத்தில் காயம்பட்டு இரத்தம் ஒழுகுதல் 

63 
விரிந்த நாளக் குழாய் 

64 
மார்புக்கூடு, வயிறு இவைகளில் உண்டாகும் இரத்த 
ஒழுக்கு 

64 
தந்துகக் குழாய்களின் இரத்த ஒழுக்கு 

64 
தேகத்தின் உட்புறம் இரத்தம் ஒழுகுதல் 

65 
உள்புறத்தில் உண்டாகும் இரத்த வொழுக்கின் குறிகள் 65 
நுரையீரலில் இரத்தம் ஒழுகுதல் 

66 
இரத்தம் கக்கல் 

66 
மூக்கிலிருந்து இரத்தம் ஒழுகுதல் 

66 
நாக்கு , ஈறு இவைகளிலிருந்து இரத்தம் ஒழுகுதல் 67 

நான்காவது அத்தியாயம் 

எலும்புடைப்பு 
எலும்புடைப்பு 

68 
சாதாரண உடைப்பு 

69 
சலப்புடைப்பு 

69 
சிக்குடைப்பு 

70 
பொடி உடைப்பு 

71 
இளம் உடைப்பு 

71 
உட்டு உடைப்பு 

71 
எலும்புடைப்பின் குணங்கள் 

71 
எலும்புடைப்புக்குச் செய்யவேண் . 

டியய சிகிச்சை 

73 
எலும்புடைப்பின் சிகிச்சையைப்பற்றிக் கவனிக்கவேண் 
டிய சுருக்கமான சில விதிகள் 

76 


xxi 


: 


87 


பக்கம் . 
பூட்டு விலக்கு 

78 
பூட்டு விலகிய தன் அடையாளங்கள் 

79 
பூட்டு விலக்கின் சிகிச்சை 

80 
முக்கியமான எலும்கள் ஒடிதல் - மண்டை எலும்புகள் , 

நிலவறையில் எலும்பு , மண்டையின் அடிவாரத்தி 
லுள்ள எலும்புகள் ஒடிதல் 

80-82 
கீழ்த்தாடையில் எலும்புடைப்பு 

82 
காரை எலும்புகளின் உடைப்பு 

83 
இரண்டு காரை எலும்புகளும் ஒடிதல் 

86 
தோட்பட்டை எலும்பு ஒடிதல் 
புஜவெலும்பின் உடைப்பு 

87 
முழங்கையின் எலும்புடைப்பு 

89 
முன்கை எலும்புடைப்பு 

90 
கை எலும்புடைப்பு 

92 
விரல்களின் எலும்புடைப்பு 

92 
விலாவெலும்புகளின் உடைப்பு 

93 
இடைக்குழியின் எலும்புடைப்பு 

95 
துடை எலும்பு ஒடிதல் 

95 
கால் எலும்பு 

98 
முழங்காற் சிப்பியின் எலும்புடைப்பு 
பி.வி 

.... 99 
கணுக்கால் அல்லது பாதத்தில் எலும்புடைப்பு .... 101 
நொறுங்கின பாதம் 
முதுகெலும்பு ஒடிதல் 

..... 102 
சுளுக்குகள் 

..... 104 
சதைகள் நீட்டப் படுதலும் கிழிக்கப் படுதலும் ... 105 


... 102 


xxii 


டிய சிகிச்சை 


பக்கம் . 
ஐந்தாவது அத்தியாயம் 
சுவாஸ சம்பந்தமான உறுப்புக்களுக்கு 

வரும் ஆபத்துகளும் விஷமேறுதலும் . 
சுவாஸ சம்பந்தமான உறுப்புகளின் இடையூறுகள் .... 106 
தண்ணீரில் முழுகி சுவாஸம் நின்று போனவர்கள் போல் 

இருப்பவருக்குச் செய்ய வேண்டிய சிகிச்சை ..... 107 
டாக்டர் ஸில்வெஸ்டர் முறை 

.. 110 
ஷேபர் முறை 

... 113 
லா போர்டே முறை 

.... 115 
ஜலத்தில் மூழ்கியவர்களுக்கு பின்னால் செய்யவேண் 

.... 116 
திக்கு முக்காடிப்போய் அதனால் செத்தாற்போல் 

கிடப்பவருக்குச் செய்யவேண்டிய சிகிச்சை 117 
விஷசம்பந்தம் 

... 120 
விஷங்களின் மூன்று வகைகள் 

... 124 
அரிக்கிற விஷங்கள் 

.... 124 
எரிக்கிற விஷங்கள் 

... 125 
மயக்கத்தை உண்டாக்கும் விஷங்கள் 

127 
விஷத்திற்குச் செய்ய வேண்டிய பொது சிகிச்சை ..... 128 

ஆவது அத்தியாயம் 

நரம்பின் அமைப்பு 
நரம்பின் அமைப்பு 

.. 129 
மயக்கம் (பிரஞ்ஞை தப்பிப்போதல் ) 

..... 130 


xxiii 


பக்கம் . 
மயக்கத்திற்குச் செய்யவேண்டிய பொதுச் சிகிச்சை ..... 132 
மூளை கலங்குதல் , மூளை அமுக்கப்படுதல் , லக்குவா , 

காக்காய் வலி , சூதகவாயு சம்பந்தமான வலிப்பு , 
களைப்பு , குழந்தைகளுக்கு வரும் இழுப்புகள் , 
அதிர்ச்சி , தாது ஒடுங்குதல் , கடுமையான வெய்யி 
லில் அடிபடுதல் , உக்கிரமான உஷ்ணத்தில் அடி 
படுதல் , மூச்சடைப்பு , மின்சாரத்தினால் உண்டா 
கும் அதிர்ச்சி , மின்னலால் நேரிடும் அதிர்ச்சி 130-146 

ஏழாவது அத்தியாயம் 
சுட்ட புண்கள் , இரணங்கள் விஷகடிகள் முதலியன . 
சுட்ட புண்களும் வெந்த புண்களும் 

147 
உடுத்திக்கொண்டிருக்கும் துணியில் தீப்பற்றிக்கொண் 
டால் செய்யவேண்டிய சிகிச்சை 

150 
பூச்சிகள் , பிராணிகள் இவைகள் கொட்டுதலும் , கடித் 

.... 152 
பாம்பு கடி 
தேள் கொட்டுதல் 

158 
சிலந்திப் பூச்சி முதலியவற்றின் கடிகள் 

158 
வெறிபிடித்த காய்கள் , மிருகங்கள் இவைகளின் கடிகள் 158 
உறைந்த பனி தேகத்தில் தாக்குவதால் உண்டாகும் 
வியாதி 

159 
காயங்களுக்கு முதல் உதவி புரிவோர் செய்ய வேண் 


தலும் 


..... 153 


டிய சிகிச்சை 


.. 160 


காயங்களின் பலவிதங்கள் 


..... 163 


xiv 


பக்கம் . 
நசுங்குதல் , பிடிப்புகள் , சதையும் தசைநாரும் கிழிக்கப் 
படுதல் , குடலேற்றம் 

165-166 
அந்நியவஸ்துக்கள் 

167-170 


எட்டாவது அத்தியாயம் 
காயம் பட்டவர்களையும் , வியாதியஸ்தர்களையும் 

தூக்கிக்கொண்டு போகவேண்டிய விதம் . 
சுமக்க ஒருவன் மாத்திரம் இருந்தால் அப்போது காயம் 
பட்டவனைத் தூக்கிக் 

தூக்கிக்கொண்டு போகவேண்டியவிதம் 171 
சுமக்க இரண்டு நபர்கள் இருந்தால் அப்போது காயம் 

பட்டவரைத் தூக்கிக்கொண்டு போகும் விதம் ... 179 
இருகையாசனம் 

179 
மூன்றுகை யாசனம் 

182 
நான்குகை யாசனம் 
கம்பளி யாசனம் 
கயிற்றாசனம் 
டோலிகள் 

186 
காயம்பட்டவரை டோலியில் வைத்துத் எடுத்துக் 
கொண்டு போகும் விதம் 

..... 189 
டோலிகளை சுவரின் மேல் தூக்கிக்கொண்டு போகும் 
விதம் 

..... 198 
பள்ளத்தைக் கடக்கும் போது டோலியைத் 
வேண்டிய முறை 

...... 199 


183 
.... 184 
.... 186 


தூக்க 


XXV 


பக்கம் . 
ஒன்பதாவது அத்தியாயம் 
ஆபத்துக்களிலும் , திடீரென்று வியாதி கண்டபோதும் 

படுக்கையறையைத் தயார் செய்யும் விதம் . 


ஆபத்துக்களிலும் திடீரென்று வியாதி கண்டபோதும் 
படுக்கையறையைத் தயார் செய்வது 

.... 201 
ஆபத்துக்களில் உடுப்புக்களைப்பற்றி கவனிக்க 
வேண்டிய விஷயங்கள் 

203 
பத்தாவது அத்தியாயம் 

விஷவாயு விபத்துகள் 
விஷவாயுவால் தாக்குண்டவருக்கு முதற் சிகிச்சை 204 
கண்ணீர்ப்புகைகள் 

... 206 
சுவாஸாசயங்களுக்கு எரிச்சலை உண்டுபண்ணும் வாயுக்கள் 207 
நாசி எரிச்சலை , அல்லது தும்மலை உண்டு பண்ணும் 
வாயுக்கள் 

208 
கொப்புளங்களை உண்டுபண்ணும் வாயுக்கள் 
முதற் சிகிச்சை 


... 208 
.... 209 


படங்களின் அட்டவணை 


பக்கம் . 
1 எலும்புக்கூடு 

5 
2 மண்டை ( பக்கத்துப் பார்வை ) 

6 
3 ( முன் பார்வை ) 

7 
4 முள்ளந்தண்டு 

8 
5 விலாவெலும்புகள் 

9 
6 இடைக்குழி 

10 
7 கையின் எலும்புகள் 

11 
8 காலின் எலும்புகள் 

13 
9 முழங்காற் பூட்டு 

14 
10 தோள் பூட்டு 

14 
11 சதையின் அமைப்பு 

15 
12 சதையின் அமைப்பும் அந்தரங்க உறுப்புகளும் 

16 
13 ஜீர்ண சம்பந்தமான உறுப்புக்களின் அமைப்பு 17 
14 இரத்தச் சுழற்சியைச் சேர்ந்த உறுப்புக்களின் 
அமைப்பு 

19 
அந்தரங்க இரத்தச் சுழற்சி 

19 
16 சுவாஸ சம்பந்தமான உறுப்புக்களின் அமைப்பு 

21 
17 நரம்பு சம்பந்தமான உறுப்புக்களின் அமைப்பு 22 
18 திரிகோணக் கட்டை விரித்து மடித்தல் 

24 
19 கெட்டி முடி 

26 
20 சுருக்கு முடி 
21 பெரிய கைத்தூக்கு 

27 


26 


xxvii 


22 சிறிய கைத்தூக்கு 
23 தலைக் கட்டு 
24 மண்டைக் கட்டுகள் 
25 

தாடைக் கட்டு 
26 தோள்பட்டைக் கட்டு 
27 முழங்கைக் கட்டு 
28 கைக் கட்டு 
29 கைக் கட்டு கட்டும் விதம் 
30 மார்புக் கட்டு 
31 

முதுகுக் கட்டு 
32 இடுப்புக் கட்டு 
33 முழங்கால் கட்டு 
34 பாதக்கட்டு 

துடை நாடிக் குழாயை உதிரம் தடுக்கும் கருவி 

யால் அமுக்குதல் 
36 பலவித உதிரம் தடுக்கும் கருவிகள் 
37 நாடிக் குழாய்களை அமுக்க வேண்டிய 

களைக் குறிக்கும் எலும்புக்கூடு 
38 கண்டக் குழாயின் மார்க்கம் 
39 கண்டக் குழாயை கைவிரலால் அமுக்குமிடம் 
40 கன்ன நாடிக் குழாயை கைவிரலால் அமுக்கு 

மிடம் 
41 பிடர்த்தலை மண்டையின் நாடிக்குழாயை 


பக்கம் . 

27 
29 
30 
31 

32 
- 32 

33 
34 
34 
34 
35 
36 
36 


42 
43 


44 
45 
46 


47 


அமுக்கு மிடம் 


47 
49 


42 முக நாடிக் குழாயை அமுக்குமிடம் 


நெ . 


.. 


xxviii 

பக்கம் . 
43 நெற்றி அல்லது தலையோட்டில் எங்கேயாகிலும் 

காணும் இரத்தவொழுக்கை நிறுத்துவ 

தற்குக் கட்டவேண்டிய சும்மாடும் கட்டும் ... 49 
44 கீழ் கண்ட நாடிக்குழாயைக் கைவிரலால் 
அமுக்குமிடம் 

.... 50 
45 கையின் பிரதான நாடிக்குழாய்களைக் குறித்துக் 
காட்டுதல் 

51 
46 கஷ்க நாடிக் குழாயைக் கைவிரலால் அமுக்கு 
மிடம் 

52 
47 புஜநாடிக் குழாயைக் கைவிரலால் அமுக்குமிடம் .... 53 

( இரண்டு விதங்கள் ) 
48 புஜ நாடிக் குழாயை முழங்கையண்டை 
வளைத்து அமுக்குதல் 

.... 54 
49 ஆரை , இரத்தினி நாடிக் குழாய்களை கைவிர 
லால் அமுக்கு மிடம் 

54 
துடை நாடிக் குழாயைக் கைவிரலால் அமுக்குமிடம் 55 
51 முழங்காலண்டை மடித்தல் 

..... 56 
52 எலும்புடைப்பு 

68 
53 எலும்புடைப்பின் அநேக வகைகள் 

70 
54 எலும்புடைப்புக்குச் செய்யவேண்டிய சிகிச்சை 74 
55 பூட்டு விலகின முழங்கை 

78 
56 கீழ்த்தாடையின் எலும்புடைப்புக்குக் கட்ட 
வேண்டிய கட்டு 

83 
57 செயின்டு ஜான் தூக்கு- மூன்று விதங்கள் 

85 
58 இரண்டு காறை எலும்புகளின் உடைப்புக்குக் 
கட்டவேண்டிய கட்டு 

86 


50 


.. 


நெ . 


13 


xxix 

பக்கம் . 
59 தோட்பட்டை எலும்புகளின் உடைப்புக்குக் 
கட்டவேண்டிய கட்டு 

... 87 
60 புஜவெலும்பின் உடைப்பிற்குரிய சிகிச்சை 

( முன் பார்வை ) 

87 
61 

( பக்கப் பார்வை ) 

88 
62 கோண வடிவமுள்ள பத்தை 

89 
63 முன்னங்கை எலும்புடைப்பின் சிகிச்சை 

90 
64 

( விவரம் ) 

91 
65 நசுங்கின கையின் சிகிச்சை 

92 
66 விலாவெலும்புகளின் சாதாரண உடைப்புக்கு 
கட்டவேண்டிய கட்டுகள் 

93 
67 கால் எலும்பின் உடைப்பிற்குச் செய்வேண்டிய 
சிகிச்சை 

98 
68 

* ( பிரதி ) 98 
69 முழங்காற் சிப்பியின் எலும்புடைப்பு 

99 
70 
வேண்டிய சிகிச்சை 

100 
71 நொறுங்கின பாதத்திற்கு சிகிச்சை 

102 
72 தண்ணீரில் முழுகிச் சுவாஸம் நின்றுபோன 

வர்கள் போல் இருப்பவர்க்குச் செய்யவேண்டிய 
சிகிச்சை - நோயாளியை மேல் கீழாகத் 
திருப்புதல் 

... 108 
73 தண்ணீரில் முழுகிச் சுவாஸம் நின்று போன 

வர்கள் போல் இருப்பவர்க்குச் செய்யவேண்டிய 
சிகிச்சை- நோயாளியை இடுப்புக்கு மத்தியில் 
பிடித்துத் தூக்கி முகத்தைத் தொங்கவிடுதல் 109 


23 


க்குச் செய்ய 


XXX 


பக்கம் . 
74 தண்ணீரில் முழுகிச் சுவாஸம் நின்றுபோன 

வர்கள் போல் இருப்பவர்க்குச் செய்யவேண்டிய 
சிகிச்சை நோயாளியை பீப்பாயின் மேல் 
சாய்த்துக்கொண்டு முகத்தைக் கீழே தொங்க 
விடுதல் 

.... 110 
75 நம் எத்தனத்தால் மூச்சு வரும்படி செய்தல் 

( வில்வெஸ்டர் முறை ) 
சுவாஸத்தை உட்கொள்ளுதல் 
( இருவர் ஒத்தாசை ) 

.... 111 
76 சுவாஸத்தை வெளிவிடுதல் 

..... 112 
77 

உட்கொள்ளுதல் 
( மூவர் ஒத்தாசை ) 

... 113 
78 வெளிவிடுதல் 

..... 114 
79 நம் எத்தனத்தால் மூச்சு வரும்படி செய்தல் 

( ஷேபர் முறை ) சுவாசத்தை வெளிவிடுதல் ... 115 
80 ஒரு புனலும் குழாயும் கொண்டு இரைப்பை 
யைக் கழுவுதல் 

... 123 
81 உடுத்திக்கொண்டிருக்கும் துணியில் தீப்பற்றிக் 

கொண்டால் அதற்குச் செய்ய வேண்டிய 
சிகிச்சை - தீப்பற்ற திருத்தல் 

..... 150 
82 தீப்பற்றி எரிதல் 

... 151 
83 பாம்பின் தலையும் விஷப் பல்லும் 

154 
84 மூன்று விதப் பாம்புகள் 

..... 155 
85 பாம்புக்கடி சிகிச்சையில் மணிக்கட்டுக்கும் முழங் 

கைக்கும் மத்தியில் கட்டவேண்டிய கட்டு ... 156 
86 விஷப்பல் பட்டவிடத்தில் கீறவேண்டிய விதம் 157 


நெ . 


22 


B படம் 

படம் 
D படம் 


. 


D படம் 


25 


G படம் 
H படம் 
I படம் 


xxxi 

பக்கம் . 
87 சிநேகிதர் தோளின் மேல் கைபோட்டுத் தாங்கிக் 
கொள்ளல் 

172 
88 பைர்மேன் அவர்களுடைய தூக்கு A படம் ..... 173 
99 

.... 173 
90 

.... 174 
91 

..... 175 
92 

..... 176 
93 

F படம் 

.... 176 
94 

..... 177 
95 

177 
96 

... 178 
97 இருகை யாசனம் 

... 179 
98 இருகை யாசனத்தில் இருத்தித் தூக்குவது ... 180 
99 இருகை யாசனத்தில் தூக்கிக்கொண்டு போவது 181 
100 இருகை யாசனத்தின் ஹூக்பிடி 

..... 181 
101 

கோவைப் பிடி 
102 முக்கையாசனத்தின் கைப்பிடி 

182 
103 முக்கையாசனத்தின் கைப்பிடி 

182 
104 நான்கு கையாசனத்தின் கைப்பிடி 

..... 183 
105 கம்பிளியைச் சுருட்டி மடித்தல் 

... 184 
106 கம்பளி யாசனம் 

...... 185 
107 கயிற்றாசனம் 
108 சாதாரண டோலி (திறந்து வைத்திருப்பது ) ..... 187 
109 அங்கியால் செய்த ஆசனத்தில் கொண்டுபோவது 188 
110 நாற்காலியில் வைத்துக்கொண்டு போவது ... 189 
111 முன்னும் பின்னும் தூக்கிக்கொண்டு போவது 

190 


..... 181 


..... 186 


ܟܬ6 


க்ஷ 


xxxii 
நெ . 

பக்கம் . 
112 டோலி சுமக்கிறவர்கள் நால்வரும் நிற்கும் 

விதம் ( A படம் ) ..... 191 
113 

நோயாளியைத் தூக்கத் தயாரா 

யிருப்பது ( B படம் ) ..... 192 
114 நோயாளியைத் தூக்குவது 

( C படம் ) .... 193 
115 டோலியை நோயாளியின்கீழே கொண்டுவந்து 

வைத்தல் ( D படம் ) .... 194 
116 நோயாளியை நால்வரும் டோலியில் வைப் 

பது ( E படம் ) ...... 194 
117 நோயாளியை நால்வரும் டோலியில் வைத்துத் 

தூக்கிச் செல்வது ( F படம் ) ...... 195 
118 டோலி சுமக்கும் நபர்கள் மூவரும் நோயாளியை 

சுமக்கத் தயாராயிருப்பது . 196 
119 ஷ 

நோயாளியைச் சுமப்பது ...... 197 
120 

நபர்கள் இருவரும் நோயாளி 

யைத் தூக்குவது முதல் நிலைமை ..... 198 
121 

இரண்டாவது நிலைமை ... 198 


ஷ 


ஷை 


முகவுரை 


காயம்பட்ட ஒரு மனிதனுடைய விதிவசமானது தனக்கு 
ஆபத்து நேர்ந் தவுடனே எவன் கையில் அகப்படுகிறானோ, 
அவன் செய்கைகளை அனுசரித்து நிற்கின்றது . 

முதல் உதவி புரியும் வகையறிந்த மனிதன் ஒருவன் அருகி 
லிருந்து சமயத்துக்கேற்ற உதவி உடனே செய்யும் பக்ஷத்தில் 
பிழைக்கக்கூடிய அநேக உயிர்கள் அப்படி உதவி செய்யத் 
தெரிந்தவர்களில்லாமையினால் வருடந்தோறும் மாளும்படி 
தேருகின்றது . 

ஏதாகிலும் காயம்பட்ட காலத்தும் , திடீரென்று வியாதி 
சம்பவிக்கும் காலத்தும் , வைத்தியர் வந்து பார்வையிடுவதற் 
குள் , கையிற் கிடைத்த வஸ்துக்களைக்கொண்டு அதற்கென்று 
பயிற்சி பெற்றவர்களால் தக்ஷணமே செய்யப்படும் சிகிச் 
சைக்கே முதல் உதவி என்று பெயர் . 

" அற்பஞானம் ஆபத்கரம் என்கின்ற பழமொழி யாவ 
ருக்கும் தெரிந்த விஷயமே . ஆயினும் , எல்லா விதிகளுக்கும் 
விலக்குகள் உண்டு . அந்த விலக்குகளைக்கொண்டே விதிகளை 
நிரூபிக்கக்கூடும் . மேற்சொன்ன விதிக்கு முக்கிய விலக்கு 
யாதெனில் முதல் உதவியைக் குறித்து அற்ப ஞானமாகிலும் 
அடைந்திருத்தலே . முதல் உதவி செய்யம் விஷயத்தில் 
அற்ப ஞானமாகிலும் இருந்தால் அது கொடிய நோயையும் 


2 


பயங்கரமான காயத்தையம் , பிராணச்சேதத்தையும் விளைவிக் 
காமல் காக்கும் . 

இரத்த ஒழுக்கு , தீபற்று தலால் உண்டாகும் புண் , எலும்பு 
முறிதல் முதலிய ஆபத்துக்களிலேயும் , தண்ணீரில் விழுதல் , 
விஷம் ஏறுதல் , பாம்புக்கடி முதலியவற்றால் பிராணனுக்கு 
ஹானி நேரிடும்போதும் அறியாமையே அபாயகரமானது 
வைத்தியர் வருகிற வரையில் இன்னது 

செய்வதென்று 
தோன்றாமல் மூடத்தனமாய்ச் சும்மாவிருந்து விடுவதனால் , 
சுலபமாய்க் காப்பாற்றக்கூடிய அநேகமாயிரம் உயிர்கள் சேத 
மாகின்றன . முதல் உதவியின் நியமங்களாலும் , அப்பியா 
ஸத்தினாலும் வெகு ஜீவன்களைக் காப்பாற்றக்கூடும் . காயம் 
பட்ட மனிதனுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்கிற 
எண்ணம் ஒவ்வொருவருக்கும் உள்ளதே . ஆனால் , இன்னது 
செய்யவேண்டியதென்பது தெரியாமையினாலும் , எதைச் 
செய்தால் என்ன கெடுதல் நேரிடுமோ என்கிற பயத்தினாலும் , 
அநேகர் முதல் உதவி புரியப் பின் வாங்குகிறார்கள் . 

முதல் உதவியைப்பற்றி விவரமாய்ச் சொல்வதற்கு முன் 
மானிட தேகத்தின் உறுப்புக்களையும் , அவ்வறுப்புக்களின் 
செய்கைகளையும் பற்றிக் கொஞ்சம் தெரிய வேண்டிய தவசிய 
மாதலால் , அவைகளைப்பற்றி முதல் அத்தியாயத்தில் சுருக்க 
மாய்க் கூறுவோம் . 


முதலாவது அத்தியாயம் 


தேகத்தின் அமைப்பு 


cGYOoor 


மனுஷ தேகமானது ( 1 ) தலை ( head ) என்றும் , 
( 2 ) உடல் அல்லது முண்டம் ( trunk ) என்றும் , ( 3 ) 
கை கால்கள் ( limbs ) என்றும் மூன்று வகையாகப் 
பிரிக்கப்பட்டிருக்கின்றது . முகமும் , மூளை அடங்கிய 
கபாலம் ( cranium ) என்று சொல்லப்பட்ட ஒரு 
எலுப்புக் கூடும் தலையில் சேர்ந்தவை . 

மார்புக் கூட்டின் ( chest ) உறுப்புக்களாகிய இரு 
தயம் ( heart ) , நுரையீரல் ( the lungs ) , ஆகிய இவை 
களும் வயிற்றைச் சேர்ந்த ( abdomen ) உறுப்புக்க 
ளாகிய இரைப்பை ( stomach ) , கல்லீரல் (liver ), 
மண்ணீரல் ( spleen ) , கணையம் ( the pancreas ), 
குடல் ( the intestines ), ஜலாசயம் அல்லது ஜலப்பை 
(the bladder ) , புக்கம் அல்லது சிறு நீர் உற்பத்தி 
ஸ்தானம் ( the kidneys ) ஆகிய இவை முதலியனவும் 
முண்டத்துள் அடங்கப் பெற்றருக்கின்றன. 
கால்கள் என்பன , கைகள் ஒரு ஜதையாகவும் கால் 
கள் 

ஒரு ஜதையாகவும் ஆக இரண்டு ஜதைகளாக 
அமைக்கப்பட்டிருக்கின்றன . சரீரத்தில் அநேக உறுப் 
புக்கள் உண்டு . ஒவ்வொரு உறுப்புக்கும் . நிர்ணயமாக 


கை 


4 


ஒவ்வொரு தொழிலுமுண்டு. இந்த உறுப்புக்களைக் 
கீழ்ச்சொல்லியபடி 6 

வகைகளாகப் பிரித்துக் 
காட்டலாம் : 


( i ) எலும்பைச் சார்ந்தவை (the bony system ) . 

( ii ) சதையைப் பற்றினவை ( the muscular 
system ) . 

( iii ) ஜீரணச் சம்பந்தமானவை ( the digestive 
system ) . 

( iv ) இரத்தச் சுழற்சியைச் சேர்ந்தவை ( the 
circulatory system ). 

( v ) சுவாஸத்தைப் பற்றியவை ( the respiratory 
system ) . 

( vi ) நாம்புச் சம்பந்தமானவை ( the nervous 
system ) . 


i எலும்பைச்சார்ந்த உறுப்புக்கள் . 
இவற்றில் சுமார் 200 எலும்புகள் அமைந்துள்ளன . 
இவைகள் ஒன்றோடொன்று சேர்ந்து 
எற்பட்டது எலும்புக்கூடு ( the skeleton ) . எலும்புக் 

தேகத்தில் உள்ள மற்ற மிருதுவான 


In 


கூடினதால் 


கூடானது 


5 


உறுப்புக்களை யெல்லாம் காங்கிப் பாதுகாத்து வரு 
கிறது . எலும்புகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட் 
டிருப்பதால் , அந்தந்த இடங்களில் ஒரு பூட்டு அதா 
வது இசைவு ( Joint ) உண்டாகின்றது . பூட்டுக்கள் 
உண்டாயிருக்கும் ஸ்தானங்க 
ளில் பந்தனி " ( ligaments ) 
என்று 

சொல்லப்படும் 
கனக்க, 

ெ 

வளுக்க , நார் 
போன்ற கட்டுகளால் எலும்பு 
கள் பலமாய்ப் பிடிபட்டு நிற் 
கின்றன . மூக்கின் கூர்மை 
யான் பாகத்கைப்போன்ற 
தேகத்தின் சில உறுப்புகளில் 
இளகினதும் , நெகிழ்ந்துறழச் 
தக்கதுமான பதார்க்கம் 
வேண்டி யிருப்பதால் , அப் 
பேர்க்கொத்த இடங்களில் 
எலும்புக்குப் பதிலாகக் குருத் 
தெலும்பு ( cartilage ) என்று 
சொல்லப்பட்ட வஸ்து ஒன்றுண்டு. எலும்புக் 
கூட்டில்பின்வரும் பாகங்கள் அடங்கியிருக்கின்றன. 


6 


( a ) தலை அல்லது மண்டை 
மண்டை ( skull ) என்பது எட்டு எலும்புகளி 
னால் அமைந்த ஒரு கனத்த கூடு என்று சொல்ல 
லாம் . அது மூளையையும் , இன்னும் முக்கியமான 
சில சிறிய உறுப்புக்களையும் செவ்வையாய்ப் பாது 


காத்துக் கொண்டிருக்கின்றது . மண்டையைச்சார்ந்த 
எலும்புகள் உறுதியுள்ளனவாயும் நெகிழ்ந்துறழக் 
தக்கனவாயு மிருப்பதால் அகன்மேல் காக்கும் அடி 
சிதறியாவது அதிக வலுவற்றாவது போம் . மண்டை 
யின் அடிப்பாகமானது கண்கள் , காதுகளின் துவா 


7 


ரங்கள் , ஆகிய இவைகள் மட்டத்திற்கு நின்று , முது 
கெலும்பின் உச்சியில் வந்து தாங்கப்பெற்று நிற்கும் . 

முகமானது அநேக சிறிய எலும்புகளா லமைந் 
தது . அந்த எலும் 
புகளெல்லாம் 
ஒ ே றாடொன்று 

க்கமாய்க் 
கோர்க்கப்பட்டிருக் 
கும் . ஆனால் , கீழ்க் 

மாத்திரம் 


ந 


தாடை 


காராளமா 


நது 


களான வை 


கொண்டிருக் 
கும் . இந்த முகவெ 
லும்புக 
கண்கள் , 
வாய் ஆகிய இவை 
களுக்கு ஆதரவா 
யிருக்கின்றன . 

( b ) உடல் அல்லது முண்டம் 
முள்ளெலும்பு ( vertebra ) என்று சொல்லப்பட்ட 


8 


24 தனி சிறு எலும்புகளும் , குண்டியெலும்பு ( sacrum ) 
என்கிற ஒரு பெரிய எலும்பும் கூடி உண்டானது முது 
கெலும்பு அல்லது முள்ளந்தண்டு ( backbone or 

vertebral column ) . Lai 
ளெலும்புகள் ஒன்றன் மேல் 
ஒன்றாய் வைக்கப்பட்டிருப் 
பதால் அவைகள் ஓர் ஸ்கம் 
பத்தைப்போல் நிற்கின் 
றன . இந்த ஸ்தப்பத்திற்கு 
முள்ளந்தண்டு ( vertebral 
column ) என்று பெயர் . 
முள்ளெலும்புகளின் 
உடல்கள் 

குருத்தெலும்பு 
( gristle ) என்கிற ஓர்வித 
ஜவ்வு அல்லது மெழுகால் 
உரமாய்ப் பிடிபட்டிருக்கின் 
றன . 

இந்தக் குருக்தெ 
லும் பான 
பானது , 

அதிர்ச்சிகள் 
தாக்காமல் தடுப்பதற்கு ஓர்வித விசையாக இருப்ப 
துடன் முள்ளந்தண்டு முழுமையும் வளைக்கவும் முறுக் 


மம 
ம 


9 


கவும் இடங்கொடுக்கிறது . கழுத்துக்குரிய மேல் எழு 
முள்ளெலும்புகளுக்கும் கண்ட முள்ளெலும்புகள் 
( cervical vertebrae) என்று பெயர் . அதற்கடுத்த 
12 முள்ளெலும்புகளும் முதுகைச் சார்ந்தவை . 
அவைகளுக்கு முதுகு முள்ளெலும்புகள் ( dorsal 
vertebrae ) என்று பெயர் . இவைகளோடு பழு 
வெலும்புகள் அல்லது விலா வெலும்புகள் ( ribs ) 
வந்து கலக்கின்றன . மீதி 
5 எலும்புகளுக்கும் நாரி 
அல்லது இடுப்பு முள் 
ளெலும்புகள் ( lumbar 

loin vertebrae ) 
என்று பெயர் . 
விலாவெலும்புகள் . 
விலா வெலும்புகள் 

12 

ஜதைக 
ளாகின்றன . 

நீண்டு 
வளைந்த இவ்விலாவெலும் 
புகள் , பின்னால் முதுகு 
முள்ளெலும்புகளுடனும் 
முன்னால் 

மாரெலும்பு 
(sternum ) என்றுசொல் 
லப்பட்ட தட்டையான 


or 


( e 


HIN 


எல்லாம் கூடி 


( Count 


2 


8 


10 


ஒரு சிறு எலும்புடனும் , சேர்க்கப்பட்டு இருக்கின்றன . 
இந்தப் பின்னற் கூடைபோன்ற அறைக்கு மார்புக் 
கூடு என்று பெயர் . 


ப 


இடைக்குழி 
இடைக்குழி ( pelvis ) என்பது முண்டத்தின் 
கீழ்ப்பாகத்திலிருக்கிறது . அது இடுப்பு எலும்புகள 
என்று சொல்லப்பட்ட இரண்டு பெரிய ஒழுங்கற்ற 
எலும்புகளாலானது . இந்த எலும்புகள் முன்பக்கம் 
ஒன்று சேர்ந்து பின்பக்கம் குண்டியெலும்பால் பிரிக் 
கப்பட்டிருக்கின்றன. இடைக்குழியானது ஜலாசயம் 
முதலிய உறுப்புக்களைத் தாங்கி , மேல் உடலின் 
பாரத்தைச் சுமந்துகொண்டிருக்கிறது . தொடை 


11 


எலும்புகள் வந்து தங்குவதற்கு ஆழ்ந்த கூடுகள் - 
அதாவது , இடுப்புப் பூட்டுக்கள் இதில் பொருந்தியிருக் 
கின்றன . முக்கியமான உறுப்புக்கள் இதனுள் அடங்கி 
யிருப்பதால் , இந்த எலும்பு ஒடிதலும் , உடைதலும் , 
முறிதலும் அதிக அபாயகரமானது . 
கை கால்களின் எலும்புகள் . 
கையின் எலும்புகள் ( upper limbs ) : 

காரை எலும்புகள் ( the collar 
bones or clavicle ) , கழுத்தின் அடிப் 
பாகத்தில் சர்மத்தின் கீழே தொட்டுப் 
பார்த்தால் சுலபமாய்க் கைக்குப் புலப் 
படும் . அவைகளின் உள் முனைகள் மார் 
பெலும்புடன் கூட்டப்பட் டிருக்கின் 

மேல் முனைகள் கோட்பட்டை 
யின் நுனியுடன் கலக்கின்றன . இந்த 
எலும்புகள் உடைதல் சாதாரணம் . 

தோட் பட்டை எலும்புகள் : 
( shoulder blades ) மார்புக் கூட்டின் 
பின்னால் , மேலண்டை பாகத்தில் ஒவ் 
வொரு பக்கத்திலும் கட்டையான 
எலும்புகள் இரண்டுண்டு . இவைகள் 
தாம் தோட் பட்டை எலும்புகள். 


மன் . 


12 


காரை 


முதல் 


பின்புறம் கோட்பட்டைகளும் முன்புறம் 
எலும்புகளும் கூடி உண்டானது புஜங்கள் ( shoul 
ders) . கோட்பட்டைகளுக்குக் கூடுகள் உண்டு. புஜ 
வெலும்புகளின் மேல் முனைகள் இக்கூடுகளில் வந்து 
படிகின்றன . 

புஜவெலும்பு ( Humerus) : - கோள் 
முழங்கை வரையில் உள்ள இது ஓர் உரக்க எலும்பு . 
முழங்கைக்குக் கீழே முன்னங்கையில் இரண்டு எலும்பு 
கள் உண்டு . பெருவிரல் அல்லது கட்டைவிரல் பக்க 
பாய் உள்ள எலும்புக்கு ஆரை எலும்பு ( radius ) 
என்றும் , சுண்டு விரல் 

பக்கமாய் 

இருப்பதற்கு 
இரத்தினி எலும்பு ( ulna ) என்றும் பெயர் . மணிக் 
கட்டிலும் காக்திலும் அநேக சிறு எலும்புகள் உண்டு . 
இவைகள் இங்குமங்கும் தாராளமா யசையும் படியாக 
அமைக்கப்பட்டிருக்கின்றன. 

கையில் அடங்கிய எலும்புகளின் கொகை : 
( i ) மணிக்கட்டு எலும்புகள் -8 
( ii ) உள்ளங்கை எலும்புகள் --5 
ii ) விரலின் எலும்புகள் - 14 

காலின் எலும்புகள் 
தொடை எலும்புகள் ( the thigh bones or 
femurs ). தேகத்திலுள்ள எல்லா எலும்புகளைக் 


13 


காட்டிலும் பெரியவை . இவைகள் மேல் பாகத்தில் 
இடைக்குழி எலும்புகளின் பக்கத்தி 
லுள்ள கூடுகளில் இணைக்கப்பட்டிருக் 
கின்றன. கீழ்ப்பாகத்தில் ஒவ் 
வொன்றும் நளகம் அல்லது காலின் 
பேரெலும்பின் ( shin bone or tibia ) 
மேல்வந்து தங்குகின்றது . நளகம் என் 
பது காலின் முக்கியமான எலும்பு . நள 
கத்தின் வெளிப்புறத்தில் நீண்ட மெல் 
லிய எலும்புண்டு . அதற்குச் சரவெ 
லும்பு ( Fibula ) என்று பெயர் . முழங் 
காலுக்கு முன்னால் முழங்காற் சிப்பி 
(patella ) என்றோர் எலும்பிருக்கி 

கணுக்காலிலும் பாகத்திலும் 
அநேக சிறிய எலும்புகள் உண்டு . 
இவைகள் ஒன்றோடொன்று பிணைக் 
கப்பட்டிருந்த போதிலும் , மத்தியில் 
கொஞ்சம் அசைவு மாத்திரம் எற்பட்டிருப்பதால் 
நடக்கும் போது போதுமான நெகிழ்ச்சி கொடுக் 
கின்றன . பாதத்தின் எலும்புகள் 

இரண்டு 


A 


14 


ஒரு வளைவு 


வளைவாக அமைக்கப்பட்டிருக்கின்றன . ஒரு வ 
குதிக்கால் முதல் பெருவிரல் வரையிலும் , மற்றோர் 
வளைவு பாதத்தின் ஒரு பக்கம் முதல் அதின் மற் 
றோர் பக்கம் வரையிலும் இருக்கின்றது . இவ்விரண்டு 
வளைவுகள் ஒரு வண்டியின் வில்லுகளின் குணத்தை 
ஒத்திருக்கின்றன . 


பூட்டுகள் ( Joints ) . 
இரண்டு எலும்புகள் கூடுமிடத்திற்குப் 

டுமிடத்திற்குப் பூட்டு 
என்று பெயர் . 


15 


அசையும் பூட்டுகள் இருவிதம் : 

( 1 ) கீல் பூட்டுகள் ( hinge joints ) அதாவது : 
முழங்காலில் காண்கிற மாதிரி அசைவு முன்னும் பின் 
னும் ஒரே திக்கில் ஏற் 
படக்கூடியது . ( 2 ) பந்துக் 
கூட்டிசைவு (the ball and 
socket joint ) அதாவது 
இடுப்பிலும் , புஜத்திலும் 
உள்ளபடி . 

அசைவு முன் 
னும் பின்னும் விலாவுக்கு 
விலா சுற்றிச்சுற்றி நாலாத் 
திக்குகளிலும் உண்டாகக் 
கூடியது . 

( ii ) சதையைப் பற்றிய 
உறுப்புகள் : -தேகத்தி 
லும் அங்கத்திலும் ஏற் 
பட்ட நானாவித அசைவுக 
ளுக்கும் சதையே காரணம் . 
சகைகள் இச்சா ( Voluntary ) என்றும் , அநிச்சா 
(involuntary muscles ) என்றும் இருவகைப்படும் . 


16 


MUSCLES 


இச்சாச் சதைகள் மனிதனுடைய சிந்தா மாத்திரத் 
தில் அசையக்கூடியவை . அவைகள் - தம்முனைகளால் 

எலும்புடன் இணைக்கப்பட் 
டிருக்கும் . இவைகளுக்கு 
மத்தியில் 

சாதாரணமாய் 
பூட்டு ஒன்றிருப்பதுண்டு. 
அநிச்சாச் சதைகள் மனக் 
கின் சுவாதீனத்திலில்லா 
மல் சுயேச்சையாய்த் தங் 
கள் தொழிலை நடக்கக் 
கூடியன . அவைகளை முக் 
கியமாய் இரத்தக் குழாய் 
களிலும் , இரைப்பை , குடல் 
முதலான அந்தரங்க 
உறுப்புகளிலும் காணலாம் . 

( iii ) ஜீரண சம்பந்தமான 
உவப்புக்கள் : - தேகத்தின் 

தொழில்கள் எல்லாம் சரி 
நிறைவேறும் பொருட்டு 
உட்கொள்ள வேண்டும் . ஆகாரக்குழாயும் இன்னும் 


நாம் 


ஆகாரம் 


17 


டவை . 


ஜீரணிப்பிக்கிற திரவ வஸ்துக்களை ஆயத்தம் பண் 
ணும் அநேக 

உறுப்புக்களும் இதிலடங்கியிருக் 
கின்றன . வாய் ( mouth ) , தொண்டை ( pharynx ) , 
அன்னவாஹினி ( gullet ), இரைப்பை ( stomach ) , 
குடல்(intestines ) 
ஆகிய 

இவைகள் 
ஆகாரக் குழாயில் 
சம்பந்தப்பட் 

ஆகாரமா 
னது , வாயில் ஏற் 
றுக் கொண்ட 
வுடனே, 
ணிப்பிக்கிற திரவ 
வஸ்துக்களில் ஆதி 
வஸ்துவாகிய உமிழ் 
நீர் ( saliva ) என்று 
சொல்லப்பட்ட 
ஒரு 

ரசத்துடன் 
அங்கே 

கலந்து , 
பிறகு தொண்டை 
யில் சேருகிறது . 
தொண்டையானது வாயின் பின் பாகக்தில் அதனோடு 
கலந்தாற்போலிருக்கிறது . அன்னவாஹினி என்பது 


ர 


2 


18 


10 அங்குல நீளமுள்ள ஒரு குழாய் . இது தொண் 
டையை இரைப்பையுடன் கூட்டுகிறது . இரைப்பை 
சட்டுவம் போன்ற ஓர் பெரிய உறுப்பு . 

உறுப்பு . ஆகாரமானது 
பாசக நீருடன் ( gastric juice ) கலந்தாகிற வரையில் 
இரைப்பையிலேயே தங்கியிருக்கும் . இரைப்பையைக் 
தாண்டி ஆகாரம் வெளிப்பட்டுக் குடலுக்குள் செல்லும் . 
அங்கே பித்தநீர் ( bile ) , கணைய நீர் ( pancreatic 
juice ) , குடல் நீர் (intestinal juice ) ஆகிய இவைக 
ளுடன் சேரும் . மேற்சொல்லிய பல ரசங்களினால் 
ஆகாரம் செவ்வையாய் ஜீரணமாகி ,, ரசாயனிகள் 
(lacteals ) என்கிற குழாய்கள் மூலமாய் இரத்தத்துள் 
உறியப்பெற்று தேகத்தின் எல்லாப் பாகங்களிலும் 
பரவுகிறது . தேகத்தில் உண்டாகும் கழிவிடைகளுக் 
கெல்லாம் ஈடுபடுத்துவதற்குப் போதுமான திரவியங் 
கள் இவ்விதமாகக் கொண்டுபோகப்படுகின்றன . 


( iv ) இரத்தச் சுழற்சியைச்சேர்ந்த உறுப்புக்கள் : 
இரக்கச் சுழற்சியைச் சேர்ந்த உறுப்புக்களில் இருதய 
மும் , இரத்தக்குழாய்களும் ( blood vessels ) சம்பந் 
தப்பட் டிருக்கின்றன . இருதயமானது சுமார் முஷ்டி 
பருமனுக்கு ஆழ்ந்தசதையாலான ஓர் உறுப்பு . அது 


19 


மார்பெலும்புக்குப் பின்னால் மார்புக் கூட்டில் அந்த 
எலும்புக்கு இடது பாரிசத்தில் கொஞ்சம் நீண்டு இருக் 

இருகயமானது ஒருவித விசை யந்திரம் 


கிறது . 


Scheme of 
Circulation 


சா 


TEST 
:1: 


Yaves ir. Vimas 
opensi cioses 


Sirowing interior 
ci tie Heart 


என்னலாம் . தேகத்தின் எல்லாப் 

பாகங்களிலும் 
இரக்கம் பரவுவதற்கு இது உதவியாயிருக்கிறது . 
இரக்கக் குழாய்கள் மூன்றுவகைப்படும் . 


20 


அவையாவன: - நாடிக் குழாய்கள் ( arteries ) , 
நாளக் குழாய்கள் ( veins ) , தந்துகக் குழாய்கள் 
( capillaries ). நாடிக்குழாய்கள் இருதயத்திலிருந்து 
இரத்தத்தைக் கொண்டு போகின்றன . இவைகள் சிறு 
சிறு கிளைகளாய்ப் பிரிந்து கடைசியாகத் தந்துகக் 
குழாய்கள் என்று சொல்லப்பட்ட வெகு நுட்பமான 
பாண்டங்களாகின்றன . இந்தத் தந்துகக் குழாய்கள் 
ஒன்று சேர்வகனால் சிறிய நாளக்குழாய்கள் உண்டா 


கின்றன . 


நாளக் குழாய்கள் இருதயத்துக்கு இரக்கத்தைக் 
கொண்டு வருகின்றன . கந்துகக் குழாய்களோ சிறு 
நாடிக் குழாய்களையும் , சிறு நாளக் குழாய்களையும் 
ஒன்று சேர்க்கின்றன . 

v ) சுவாஸத்தைப்பற்றிய உறுப்புகள் : - இதில் 
முக்கியமாய்க் கண்டம் ( larynx ) , சுவாஸக்குழாய் 
(trachea ) , நுரையீரல்கள் ( lungs ) அகியவைகள் 
அடங்கியிருக்கின்றன . சுவாஸக்குழாயானது , கண்டம் 
முதல் மார்புக் கூட்டின் மேற்பாகம் வரையில் நீண்டிருக் 
கும் . நுரையீரல்கள் 

கடற்பஞ்சு போன்ற பெரிய 
உறுப்புக்கள் . இவைகளில் சில காற்றுக் குழாய்கள் 


21 


அநேகம் இருக்கின்றன . இரத்தக் குழாய்களும் இவை 
களில் நிரைந்துள்ளன . நாம் உட்கொள்ளும் சுவாஸத் 


தால் நுரையீரலில் இரக்கம் , சுக்கப்படுக்கப் படுகிறது . 

( vi ) நரம்பு சம்பந்தமான உறுப்புக்கள் : - இந்த 
அமைப்பில் இரண்டு பிரிவுகள் உண்டு . அவை அமுத 
கண்டகம் ( cerebro - spinal ) என்றும் , உபவுணர்ச்சி 
( sympathetic) என்றும் சொல்லப்படும் . மூளையும் 


22 


LU வும 


என் 


முள்ளந்தண்டுக் கொடியும் ( spinal cord ) , இன்னும் 
அவைகளிடமிருந்து உற்பத்தியாகி , தேகத்தின் நானா 

பாகங்களில் 
அநேக நரம்புகளும் , அமுத 
கண்டத்தைச் சேர்ந்தவை 
நரம்பு முடிச்சு ( ganglia ) 

சொல்லப்பட்ட 
சிறிய நரம்புத் தொகுதிக 
ளும் , அவைகளை ஒன்று 
சேர்க்கும் நரம்புகளும் 
அவைகளினின்று 
துப் புறப்படும் நரம்புகளம் 
அகிய இவைகள் 

சம்பங்கப் 
பட்டவை . 

அமுதகண்டக 
நரம்புகள் இச்சாச் சதைக 

ளில் அதிகமாய்க் காணப் 
படும் . உபவுணர்ச்சி நரம்புகளோ அநிச்சாச் சதைக 
ளில் நிரம்ப இருக்கும் . 


கிளைக் 


வுணர்ச்சியில் 


5.ச 

மகாரா 


இரண்டாவது அத்தியாயம் 


கட்டுகளும் தூக்குகளும் 


சம் 


( BANDAGES AND SLINGS ) 


கட்டுகளை 


லாகாது . 


எச் 


திரிகோணக்கட்டு: - முதல் உதவியை அப்பியஸிக் 
கிறவர்கள் தங்கள் கெயில் கிடைக்க வஸ்துக்களைக் 
கொண்டே சிகிச்சை செய்யவேண்டும் . 

ஆனது 
பற்றி , சந்தர்ப்பத்தை யனுசரித்துக் 
உபயோகிக்க வேண்டுமே யொழிய , திரிகோணக் 
கட்டையே ( triangular bandage ) நம்பியிருக்க 

திரிகோணக் கட்டுக்குப் பதிலாக 
சமயக்கிலும் கைக்குட்டைகளை உபயோகிக்கலாம் . 
அல்லது , 35 முதல் 40 அங்குல சதுரமுள்ள ஸன்ன 
காரீக மல் சவுக்கத்துண்டை மடிக்கோ, அல்லது 
காண நோக்காய் மூலைக்கு மூலை வகுக் 
கித்துக் கொள்ளலாம் . திரிகோணக் கட்டை இன்ன 
தென்று விவரிக்கு மளவில் , ஒரு நுனியும் ( point ), 
இரண்டு முனைகளும் ( ends ) , ஒரு கீழ் எல்லை 
( lower border ), இரண்டு பக்க எல்லைகள் ( side bor 
ders ) ஆகியவைகள் இதில் அடங்கியுள்ளன . மூன்று 
எல்லைகளுள் மிகவும் நீண்டது கீழ் எல்லை . மூன்று 
மூலைகளுள் கீழ் எல்லைக்கு மேலே நேர் எதிராக 


கே 


கா உபயோ 


24 


நுனி 


பக்க 
எல்லை 


பக்க எல்லை 


டை 


இருப்பது நுனி என் 
றும் , மிகுதி மூலைகள் 

னை களென்றும் 
சொல்லப்படும் . 

திரிகோணக் கட் 
டை நான்கு வகைக 

உபயோகிக்க 
வேண்டும் : 

1. விரிந்த கட்டு 
( the open ban 
dage) : - தணி முழு 
மையும் மடிக்காமல் 

உபயோ 


ளாக 


முனை 


கீழ் எல்லை 
விரிந்த கட்டு 


முனை 


ஒரு தரம் மடித்த கட்டு 


அப்படியே 


கிப்பது . 


2 


அகல மடிப்புக் கட்டு 


குறுகிய மடிப்புக் கட்டு 


2 . 

அகல மடிப்புக் 
கட்டு.- (the broad 
fold bandage ) : 
இது செய்யும் விதம் : 
மேல் நுனியை கீழ் 
எல்லையின் மத்தியில் 
கொண்டுவந்து சேர் 
த்து எதிர் பக்கமாய் 
இன்னொரு தரம் மடி 
த்து விடுதலே . 


--- 


பத்தா மடிப்புக் கட்டு 


25 


3. குறுகிய மடிப்புக் கட்டு ( the narrow 
fold bandage) : - அகல மடிப்புக் கட்டையே மற் 
றொரு காம் நீளவாட்டில் படிக்கல் . 

4. நடுத்தர மடிப்புக் கட்டு : - ( the medium 
fold bandage ) :-நுனியை , கீழ் எல்லையின் மத்தியில் 
கொண்டு வந்து சேர்த்து , மேல்பக்கமாயுள்ள மூன்றி 
லோர் பாகத்தை நடுமூன்றிலோர் பாகத்தின் மேல் 
படித்து மறுபடியும் அதையே கீழ் மூன்றிலோர் பாகத் 
தின் மேல் படிப்பது . 

கட்டு அவிழ்ந்து விடாமலிருக்கும் பொருட்டு 
ஒரு குண்டூசியையாவதுச் சொருகவேண்டும் . அல்லது 
ஒரு கெட்டி முடியையாவது ( ree - knot ) போட்டு 
முடிய வேண்டும் . சுருக்கமுடி ( granny- knot ) போட் 
டால் நழுவியாவது அவிழ்க்க முடியாமலாவது போய் 
விடுமாதலால் அம்மாதிரி முடி போடக்கூடாது . 

கெட்டி முடி போடும் விதம் : - ஒவ்வொரு கையி 
லும் கட்டின் ஒவ்வொரு முனையை எடுத்துக்கொள் .. 
வலது கையில் இருக்கும் முனையை இடது கையி 
லுள்ள முனையின் மேலே வைத்து ஒரு தரம் முடி 
போடு . இது பாதி முடி . இப்போது வலதுகையிலிருந்த 
முனை இடது கையிலும் , இடது கையிலிருந்தது வலது 
கையிலுமாக விருக்கும் . இப்போது இடது கையி 


26 


கெட்டி முடி 

சுருக்கு முடி 
லிருக்கும் முனையை வலது கையிலுள்ள முனையின் 
பேரில் வைத்து இன்னொரு தரம் முடிபோடு . இது 
பூர்ணமான முடி அதாவது முழு முடி . 

பெரிய கைத்தூக்கு ( The large arm sling ) : 
திரிகோணக் கட்டை விரித்துப்போடு. காயப் படாக 
பக்கமாயுள்ள கோட்பட்டையின் 

மேலே 

ஒரு 
முனையைவை . காயம்பட்ட பக்கத்திலுள்ள முழங் 
கைக்கும் மார்புக் கூட்டுக்கும் மத்தியில் நுனியைவை. 
முன்னங்கையானது முழங்கையைவிடக் கொஞ்சம் 
உயரமா யிருக்கும்படி முழங்கையை வளை . காயம் 
பட்ட பக்கமாயுள்ள கோட் பட்டையின் மேலே 
இரண்டாவது முனையைக் கொண்டு போய் கழுத்துப் 
பக்கம் இரண்டு முனைகளையும் ஒன்று சேர்த்துக் 


27 


கெட்டி முடி போடு . பிறகு நுனியை முழங்கையின் 
மேல் மடித்து ஒரு குண்டூசியை அங்கே சொருகு . 

சிறிய கைத்தூக்கு ( the small arm sling) : 
அகல மடிப்புக் கட்டொன்றை எடு . 

காயம் படாத 


சு 


பெரிய கைத்தூக்கு சிறிய கைத்தூக்கு 
பக்கமாயுள்ள தோளின் மேல் ஒரு முனையை வை . 
இப்போது மற்றொரு முனையானது மார்புக்கும் காயம் 
பட்ட கைக்கும் மத்தியில் முன் பக்கத்தில் தொங் 
கும் . முழங்கையை விட முன்னங்கை கொஞ்சம் 
உயரத்தில் இருக்கும்படி காயம்பட்ட கையை வளை . 


28 


தொங்கிக்கொண்டிருக்கும் இரண்டாவது முனையை 
யெடுத்து மணிக்கட்டைச் சுற்றியும் எதிர்பக்கத்துக் 
தோட்பட்டைமீதும் கட்டு விழும்படி கொண்டு போய்க் 
கழுத்துப் பக்கம் இரண்டு முனைகளையும் ஒன்று சேர்க் 
துக் கெட்டி முடி போடு , 

பிரதித் தூக்குகள் ( improvised slings) : 
சிறிய கைத் தூக்குக்குப் பிரதியாகச் சட்டையின் 
முன் கைக் கவசத்தை மார்புப் பக்கமுள்ள சட்டை 
யுடனாவது உட்சட்டையின் முன் பக்கத்திலாவது 
கூட்டிக் குண்டூசியால் தைக்க வேண்டியது . பெரிய 
கைத் தூக்குக்குப் பதிலாக முன்கைக் கவசக்கையும் 
சட்டையின் கையின் மத்திய பாகத்தையும் மார்பின் 
மேலுள்ள சட்டையுடன் சேர்த்துக் குண்டூசியால் 
தைக்கவேண்டியது . 


அல்லது மூன்று கைக்குட்டைகளை யெடுத்து 
மணிக்கட்டைச் சுற்றி ஒன்றும் , புஜத்தின் மத்தியில் 
ஒன்றும் , முழங்கைக்கு அருகாமையில் முன்னங்கையி 
லொன்றுமாகச் சுற்றி ஒவ்வொன்றின் இரண்டு முனை 
களையும் மார்புப் பக்கம் உள்ள சட்டையுடன் சேர்க் 
துக் குண்டூசியால் தைக்க வேண்டியது . 

தலைக்கட்டு ( head bandage ) : - திரிகோணக் 
கட்டை விரித்துப்போடு . நீளமான பாகத்தை ஒரு 


29 


யும் 


பக்கங் 


அங்குல கனத்துக்குள் உள் மடிப்பாக மடி . அதின் 
மத்திய பாகத்தை கண்கள் இரப்பையின் கிட்ட நெற் 
றிக்கு இடையில் 

டையில் வை . 
நுனியைத் தலைக்கு மேலே 
கொண்டு போய்க் கழுத்தின் 
பிடரியில் படும்படி 
இரண்டு னைகளை 
யெடுத்துக் காதுக்குச் சற்று 
மேலே கலையின் 
களைச்சுற்றி பின்புறம் 
கொண்டுபோ . பின்னந் 
கலையின் உயர்ந்த பாகத் 
தின் கீழ் அந்த முனைகளை ஒன்றின் மேலொன்றாகப் 
போகும்படிச் செய்து , பிறகு முன்பாகத்தில் அவை 
களைக் கொண்டுவந்து அங்கே ஒரு முடிபோடு . ஒரு 
கையைத் கலையின் மீது மிருதுவாய் வைத்து மற்றொரு 
கையால் பின்னால் தொங்க விட்டிருக்கும் நுனியைப் 
பிடித்து மடிப்புகள் எல்லாவற்றையும் இழுத்துவிடு . 
இப்போது , கட்டு கலையோடு ஒட்டினாற்போ லிருக்கும் . 
பிறகு , நுனியை கடந்த முனைகள் மேல் மடித்துக் 
கலைக் கமேலே ஒரு குண்டூசியால் தை . 

தலைக்கட்டு கட்டும் மற்றொரு விதம் : - ஒரு 
பெரிய கைக்குட்டையை யெடுத்துக்கொள் . நோயா 


30 


ளியின் தலையின் மேல் அதை வை . ஒரு கயிறாகிலும் , 
கழுத்துப்பட்டையாகிலும் எடுத்து , கண்கள் , காதுகள் 
இவைகளுக்கு மேலேயும் பின்னந் தலையின் உயர்ந்த 
பாகத்தின் கீழேயும் படும்படி அழுத்தமாய்க் கட்டு . 


கைக்குட்டையின் நான்கு மூலைகளையும் 

மூலைகளையும் பிடித்துக் 
கொண்டு கீழ்ப்பக்கம் செவ்லையாய் இழுத்துவிடு . 
பிறகு மேலே கொண்டுபோய் மடித்து உச்சக்கலையில் 
ஒன்று சேர்த்து ஒரு குண்டூசியால் கை . 

தலையில் படும் காயங்களுக்கு , குறுகிய மடிப்புக் 
கட்டின் மத்தியப்பாகத்தைக் காயத்தின் மேல் வைத்து 
எதிர்ப்பக்கம் கடக்கும்படிச் செய்து காயத்தின் மேலே 
ஒரு கட்டு கட்டவேண்டியது . 


31 


தாடைக்கட்டு ( jaw bandage ) : - இரண்டு குறு 
கிய மடிப்பு திரிகோணக்கட்டுகளை யெடுத்துக்கொள் . 
ஒன்றைத் தாடைக்கு முன்பக்கம் சுற்றிக்கொண்டு 
போய் தலைக்குப் பின்னால் 
முடிபோடு , மற்றொன்றைத் 
காடைக்குக் கீழே சுற்றி 
மோவாய்க் கட்டையின் 
பின்னால் 

கொண்டுபோய் 
உச்சந்தலையில் முடி போடு . 
கடைசியாக முதல் கட்டின் 
இரண்டு 

மு 

னைகளையும் 
இரண்டாவது கட்டின் 

னைகளோடுச் சேர்க்து 
முடிபோடு . இரண்டு திரிகோணக் கட்டுகள் அகப்படாக 
பக்ஷத்தில் , ஒரு குறுகிய படிப்புக் கட்டை யெடுத்துக் 
கொண்டு மோவாய்க் கட்டையின் கீழே கட்டின் நடுப் 
பாகக்கை வைத்துக் கலைக்கு மேலாகக் கொண்டு 
போய்க் காதுக்குக் கீழே கொஞ்சம் முன்னால் ஒன்றின் 
மேலொன்று கடக்கும்படிச் செய்து நீண்ட முனையை 
மோவாய்க் கட்டையின் மேலே கொண்டுவந்து விடுத்து 
அங்கே முடி போடு . 

தோள்பட்டைக் கட்டு ( shoulder bandage ) : 
ஒரு திரிகோணக் கட்டைப் பரப்பிப் போடு , கீழ் 


32 


எல்லையின் ஓரமாய்க் கரையை மூன்று அங்குலத்துக்கு 
உள் மடிப்பாக படித்துக் கட்டின் நுனியைக் கழுத்தின் 
பக்கமாய் வை . மடிப்பின் மத் 
திய பாகத்தைத் தோள் பட்டை 
பூட்டுக்கு ஏறக்குறைய மூன்றங் 
குலத்துக்குக் கீழே புஜத்தின் 
மேற்பக்கமாய் சரி நடுவில் வை . 
புஜத்தைச் சுற்றி முனைகளைக் 
கொண்டு வந்து மேற்பக்கம் ஒன் 
றின்மே லொன்று கடக்கும்படிச் 
செய்து , அந்தப் பக்கத்திலேயே 
ஒரு கெட்டிமுடி போடவேண் 
டியது . இன்னொரு அகல படிப் 
புக் கட்டை எடுத்துச் சிறிய 
கைத்தூக்காக உபயோகிக்க வேண்டியது . 

முதற் 
கட்டின் முனையைக் கைத்தூக்கின் கீழே கொண்டு 
வந்து அதையே ஒரு மடிப்புமடித்து தோள் பட்டை 
யின் மேலே ஒரு குண்டுசியால் தை . 

முழங்கைக் கட்டு 
( elbow bandage ) : 
ஒரு கட்டை எடுத்துப் 
பாப்பு . நாலு அங்குலக் 
கரையை உள் மடிப்பாக 


33 


மடித்து , நுனியைப் புஜத்திற்குப்பின்னால் கீழண்டைப் 
பாகத்தின் மேலே வை . கட்டின் கீழ் எல்லையின் மத்திய 
பாகத்தை முன்னங்கையில் பின் பக்கமாய் முழங்கைக் 
குச் சற்றுக் கீழாக வைக்கவேண்டும் . முனைகளை முன் 
கையின் மேற்பாகத்தைச் சுற்றிக்கொண்டு போய் முன் 
பக்கம் ஒன்றின் மேலொன்று கடக்கும்படிச் செய்ய 
வேண்டும் . பிறகு புஜத்தின் கீழ்ப்பாகத்தில் 8 என்னும் 
எண்ணின் உருவப் போல் முனைகளைக் கொண்டுபோய் 
இரண்டு காம் சுற்றிப் பின்னால் நுனிக்கு மேலே முடி 
போடவேண்டும் . நுனியை இழுத்து கட்டை இறுக்க 
வேண்டும் . பிறகு நுனியைத் திருப்பிச் சுற்றி குண்டூசி 
யால் தைக்கவேண்டும் . 


கரையை 


கைக்கட்டு ( hand 
bandage ) :-- ஒரு 
கட்டை விரித்துப் 
போடு , இரண்டு அங்கு 
லத்துக்குக் 
உள் மடிப்பாக மடி . 
உள்ளங்கை கீழாகவும் கரையின் மத்தியில் மணிக் 
கட்டும் , நுனிப்பக்கம் விரல்களும் வரும்படிக் கட்டின் 
மேல் கையை வை . கையின் மேலே கட்டு தங்கும்படி , 

கைக்குப் பின்னால் திருப்பி , முனை 
களை ஒன்றின் மேலொன்று கடக்கும்படி விடுத்து , 


3 


34 


மணிக்கட்டை ஒருதரம் அல்லது இரண்டு காம் சுற்றிக் 


கொண்டுவந்து கெட்டிமுடி போட்டு , நுனியைத் 
திருப்பிக் குண்டூசியால் கைக்கவேண்டும் . 

மார்புக் கட்டும் , முதுகுக் கட்டும் ( chest and 
back bandage ) : - ஒரு கட்டை எடுத்துப் பாப்பி , 


மத்திய பாகம் காயத்தின் மேலேயும் நுனிப் பாகம் 
காயம்பட்ட பக்கமாயுள்ள கோட்பட்டையின் மேலும் 
தங்கும்படி வைக்கவேண்டும் . நுனிகளை உடலைச் சுற்றிக் 


35 


கொண்டுபோய் காயம்பட்ட பக்கமாய் முதுகில் முடி 
போடவேண்டும் . காயம் பட்ட பக்கமாயுள்ள தோட் 
பட்டையின் மேலும் நுனியை யிழுத்து நீண்ட 
நுனியுடன் முடிபோடவேண்டும் . 

இடுப்புக் கட்டு ( hip bandage ) : - குறுகிய 
மடிப்புக் கட்டொன்றை எடு 
த்து இடுப்பைச் சுற்றிக்கட்டி 
காயம்படாத பக்கத்தில் ஒரு 
கெட்டிமுடி போடவேண்டும் . 
இன்னொரு கட்டை எடுத்து 
இரண்டு அல்லது மூன்று அங் 
குல கனத்துக்குக் 
உள் மடிப்பாக படித்து மடிப் 
பின் மத்தியைக் கொடையின் 
மேல்பாகத்திற்குப் புறம்பே 
வை , முனைகளை கொடையைச் 
சுற்றிக்கொண்டு போய் போற்பக்கம் கெட்டி முடியால் 
இறுகக்கட்டு . நுனியை மேலே கொண்டுபோய் குறு 
கிய மடிப்பின் கீழண்டையில் விட்டு , கீழ்ப்பக்கமாகத் 
திருப்பிக் குண்டூசியால் கை . 

முழங்கால் கட்டு ( knee bandage ) : - விரிந்த 
கட்டொன்றை எடுத்து நான்கு அங்குல கனத்துக்குக் 
கரையை உள்படிப்பாக மடி . முழங்காற் சிப்பிக்குச் 


கரையை 


36 


சுமார் 4 அங்குலத்துக்கு மேலே தொடைக்குக் கீழாக 
முன் பக்கத்தில் நுனியை வை . கரை மடிப்பின் 
மத்தியப்பாகத்தை காலின் மேலண் 
டை பாகத்தில் முன்பக்கமாக வை . 
முனைகளை முழங்காலுக்குப் பின்னால் 
சுற்றிக்கொண்டு போ . மறுபடியும் 
அவைகளை ஒன்றின்மே லொன்று 
கடக்கும்படிச்செய்து ,கொடைக்குக் 
கீழ்பாகத்தில் 8 என் 

8 என்னும் எண் 
போல் வரும்படிச் சுற்றிக்கொண்டு 
போ . 

முழங்காலுக்கு மேலே 
தொடைக்கு முன் பக்கத்தில் 
போட்டுக் கட்டு , 

. 
முடிக்கு மேலே முனையைத் திருப்பி , குண்டூசியால் கை . 

பாதக்கட்டு ( foot 
bandage ):- ஒரு கட்டை 
விரித்துப் போட்டு ஒரு 
அங்குலத்துக்குக் கரை 
யை உள் மடிப்பாக மடி . 
கட்டின் மத்திய பாகத் 
தில் முனைப்பக்கம் விரல் 
கள் வரும்படி படிப்புக்கு 
இரண்டங்குலம் முன்னால் 


Albid 


கெட்டி முடி 


37 


பாகத்தை வை . நுனியைக் கணுக்காலுக்கு முன்னால் 
பாதத்தின் மேல் 

இழுத்து இரண்டு முனைகளையும் 
கொண்டுபோய் புறங்காலுக்கு மேலே ஒன்றன் மே 
லொன்று கடக்கும் படிச் செய்து பிறகு கணுக்காலுக் 
குப் பின்னால் கொண்டு போ . அங்கே இன்னொரு 
தாம் , ஒன்றின் மேலொன்று கடக்கும்படிச்செய்து 
கணுக்காலுக்கு முன்னால் கொண்டுவந்து முடி போடு . 
நுனியை முன் பக்கம் திருப்பி , கணுக்காலுக்கு 
முன்னால் கட்டின் மடிப்போடு சேர்த்துக் குண்டூசி 


யால் தை . 


காயத்தின் மேல் கட்டு கட்டும் விதம் : - குறுகிய 
மடிப்புக் கட்டை எடுத்து மத்திய பாகத்தை காயத் 
தின் மேல் வைத்து முனைகளை அங்கத்திலோ , தேகக் 
திலோ, சாலையிலோ எங்கே காயம் பட்டதோ அந்த 
இடத்தைச் சுற்றிக் கொண்டுபோய் , காயத்தின் 
மேலே கெட்டி முடி போட்டு இறுக்கிக் கட்டிவிடு . 


மூன்றாவது அத்தியாயம் 


இரத்த ஒழுக்கு 


இரத்த ஒழுக்கு ( Haemorrhage ) : - ஆபத்துக் 
களில் மிகக் கொடியதும் அபாயகரமானதும் யாதெ 
னில் , ஏராளமாய் இரத்த ஒழுக்குடன் கூடிய ஆபத் 
துக்களே . அவைகளுக்கு தகுந்த 

சிகிச்சை தக்ஷ 
ணமே செய்யவேண்டும் . சுலபத்தில் அடையக்கூடிய 
அவசியமான சாமர்த்தியம் இல்லாமையினாலும் , 
செய்ய வேண்டியகைக் காலத்தில் செய்யாமல் காம 
திப்பதினாலும், நோயாளிக்கு உயிர்ச்சேதம் நோடு 


கின்றது . 


இரத்த ஒழுக்கு மூன்று வகைப்படும் :-( 1 ) நாடிக் 
குழாயிலிருந்து இரக்கம் ஒழுகு கல் ; ( 2 ) நாளக் குழாயி 
விருந்து இயக்கம் ஒழுகுதல் ; ( 3 ) கந்துகக் குழாய்க 
ளிலிருந்து ( capillaries ) இரத்தம் ஒழுகுகல் , 

1. நாடிக் குழாய்களிலிருந்து ஒழுகும் இரத்த 
மானது பிரகாசமான சிவப்பு நிறமுள்ள தாய் , கொஞ் 
சம் விசையோடு பீறிட்டுக்கொண்டு வெளிவரும் . 

2 . நாளக் குழாய்களிலிருந்து ஒழுகும் இரக்க் 
மானது கறுப்புக் கலந்த சிவப்பு நிறமுள்ள தாய் அதிக 


39 


பல 


விசையின்றி இடைவிடாது ஒரே சீராக வெளிப்பட்டு 
வரும் . 

3. கந்துகக் குழாய்களிலிருந்து ஒழுகும் இரத்த 
மானது பிரகாசமான சிவப்பு நிறமாகவாவது , கறுப்பு 
கலந்த சிவப்பு நிறமாகவாவது இருப்பதுடன் கொஞ்சங் 
கொஞ்சமாய்க் கசிந்துகொண்டே வரும் . 

தேகத்தில் இரத்தம் குறைந்து போனால் , 
ஹீனம் , இரத்த மின்மையினால் நேரிடக் கூடிய வியாதி 
கள் , இரக்கம் அதிக்ரமிக்க சந்தர்ப்பங்களில் மரணம் 
ஆகிய இவைகள் சம்பவிக்கும் . 

காயம்பட்ட இடத்தில் இறுகிக் , கட்டியாய்க் கட் 
டிப்போகும் படியான குணம் இரத்தத்திற்கு உண்டு . 
இரத்தம் ஒழுகினால் அதை நிறுத்தும் பொருட்டு 
இயற்கையில் ஏற்பட்ட உபாயங்களுள் இது ஒன்று : 
ஆன துபற்ற , காயத்தைக் கையால் தொடாமல் ஆற 
வைப்பதோடு இ.றுகியிருக்கும் இரக்கத்தை எவ்வி தக் 
காரணத்தாலும் கலைக்காமல் விட்டுவைக்க வேண்டும் . 

தேகத்தின் வெளிப்புறத்தில் இரத்தம் ஒழுகினால் 
அதற்குச் செய்யவேண்டிய பொதுச்சிகிச்சை : இதில் 
முக்கியமாய்க் கவனிக்கவேண்டிய விஷயம் யாதெனில் , 
வெளிப்புறத்தில் எங்கேயாகிலும் இரத்தம் ஒழுகினால் 
அந்த இடத்தில் கெட்டியாய் அமுக்கினால் ஒழுக்கு 


40 


நின்றுவிடும் . காயத்தில் எந்த இடத்திலிருந்து இரக் 
தம் ஒழுகுகிறதோ, அந்த இடத்திலேயே விரலை 
வைத்து நன்றாய் அமுக்க வேண்டியது முகற் காரியம் . 
அமுக்குவதற்கு முன் கைகளைச் செவ்வையாய்ச் 
சுத்தஞ் செய்துகொள்ள வேண்டும் . ஆனால் இரத்தம் 
அதிகமாக ஒழுகினால் , இந்த சிகிச்சையைக் கொஞ்ச 
மேனும் கால தாமதமின்றி உடனே செய்யவேண்டும் . 
காயம்பட்ட இடத்தில் விரலை வைத்து அமுக்குவதில் 
பலனில்லாமற் போனாலும் , எலும்பு முறிந்து போ 
யிருந்தாலும் , உடைந்துபோன கண்ணாடித் துண்டுக 
ளால் காயம் நேர்ந்து அந்தக் கண்ணாடித் துண்டு 
களில் சில , காயத்தில் பொத்திக் கொண்டிருந்தாலும் 
தான் பிரதான நாடிக்குழாயை அமுக்க வேண்டும் . 

இரத்த ஒழுக்கை நிறுத்துவதற்காகக் கவனிக்க 
வேன்டிய சில பொது விதிகள் : 

( 1 ) காயம்பட்ட பாகத்தை உயர்த்திப் பிடிக்க 
வேண்டும் . அப்படிச் செய்வதால் அந்தப் பாகத்தில் 
செல்லும் இரத்தத்தின் அளவு குறைகின்றது . 

( 2 ) இரத்தம் ஒழுகிக்கொண்டிருக்கும் இடத் 
திற்கு நேர்மேலே விரல்களால் அமுக்க வேண்டும் ; 
அல்லது காயம்பட்ட இடத்தில் சுத்தமான , உலர்ந்த 
துணித் துண்டையாவது வைத்துக் கெட்டியாய் 
அமுக்க வேண்டும் . அப்படிச்செய்தும் 

அப்படிச் செய்தும் நிற்காமல் 


41 


இரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்தாலும் , அங்கம் முறி 
பட்டிருந்தபோதிலும் காயம்பட்ட பாகத்திற்கு இரத் 
தத்தைக் கொண்டுபோகும் பிரதான நாடிக்குழாயை 
விரல்களினாலாவது உதிரம் தடுக்கும் கருவியினாலா 
வது (tourniquet ) கெட்டியாய் அமுக்க வேண்டும் . 

( 3 ) இறுகக் கட்டியிருக்கும் உடையை அவிழ்த்து 
விடவேண்டும் . இதனால் கொஞ்சம் தளர்ச்சியுண்டாகி , 
அந்தப் பாகத்திற்குச் செல்லும் இரத்தம் குறையும் . 

( 4 ) காயம்பட்ட பாகத்தை அசையாமல் வைத் 
திருக்க வேண்டும் . 

( 5 ) நாடிக் குழாய்கள் குறுகும் பொருட்டு 
குளிர்ந்த நீரையாவது பனிக்கட்டி கலந்த நீரையாவது 
காயம்பட்ட இடத்தில் தெளிக்க வேண்டும் . 

குறிப்பு : - வயிறு , மார்புக்கூடு இவைகளுள் 
டுருவிச் செல்லுங் காயங்களையும் , மண்டையோட் 
டில் உண்டான கலப்புடைப்புக்களையும் வைத்தியர் 
வருகிற வரையில் கழுவக்கூடாது . 

( 6 ) தீபனத்தை உண்டுபண்ணும்படியான பானங் 
களையாவது , மருந்துகளையாவது கொடுக்கக்கூடாது ; 
ஏனெனில் , அவை இருகயம் அதிக வேலை செய் 
யும்படி செய்து அதிக இரத்தத்தைக் காயம்பட்ட 
பாகத்திற்குக் கொண்டுபோகும் . 


42 


உதிரத்தைத் தடுக்குங் கருவிகள் : - இவை பிரதான 
நாடிக்குழாயை அமுக்கி இரத்த வொழுக்கை நிறுத்துவ 

தற்கான சில சூத்திரங்கள் . கையில் 
கிடைத்த வஸ்துக்களைக் கொண்டு 
சிகிச்சை செய்வது முதலுதவியின் 
கொள்கையாதலால் , இந்தக் கருவி 
களுக்குப் பிரதியாக ( 1 ) கைக்குட் 
டைகள் , ( 2 ) ஷராய்க் கட்டுக்கள் , ( 3 ) 
கழுத்துப் பட்டைகள் , ( 4 ) அரைக் 
கச்சுகள் , ( 5 ) துண்டுக் கயிறுகள் , 
அகிய இவைகளை வைத்துக்கொள் 
ளலாம் . 

இவைகளை உபயோகிக்கும் விதம் : 
ஒரு கைக்குட்டையை எடுத்துக் 
கொள் , மத்தியில் ஒரு முடிபோடு . 

அந்த முடியை எந்த நாடிக் குழா 

யை அமுக்க வேண்டுமோ அதன் 
மேல் வை . அங்கத்தைச் சுற்றி அந்த கைக்குட்டை 
யைக் கொண்டு போய் ஒரு முடி போடு . 

பிறகு அந்த முடியின் மேல் ஒரு தடியை வைத்து 
இன்னொரு முடி போடு . இப்போது கடியைச் சுற்றிச் 
சுற்றிச் சுழற்றுவதால் , அங்கம் முழுவதும் அமுங்குவ 
துடன் நாடிக்குழாயும் அமுங்கும் . 


43 


கோல் கிள்ளு படாமல் இருக்கும்படி , காகித 
அட்டை ஒன்றை முடியின் அடியில் வை . 

அரைமணி நேரத்திற்கெல்லாம் முறுக்கையவிழ்த்து 
மெதுவாய் உதிரம் கடுக்கும் கருவியைத் தளர்த்து . 


H 


T 


கசிவு திரும்பவும் ஆரம்பிக்காவிட்டால் கருவியை 
தளர்த்தியே விட்டு வை . ஆனால் அடியோடு எடுத்து 
விடாதே. 

ஒழுக ஆரம்பிக்கவுடனே கருவியை மறுபடியும் 
சுழற்று . 

குறிப்பு : -- உதிரம் கடுக்கும் கருவிகளைக் 
வரையின்றி விட்டுவைக்கக்கூடாது ; ஏனெனில் , இரத் 


கால 


44 


தச்சுழற்சி அடியோடு நின்றுபோம் : அதனால் மிகுந்த 
கெடுதி சம்பவிக்கும். போடும் முடியானது நாடிக் 


EUE SEE AH ARTERIES OP TE1095 . 


திகன்டைலிப் 
..... 


Slum 


So சபடிக்க 


Coarters 
கடைக்கழகம் 
கிழக 
கக்கடிக்க 


Depecenix 


க 


+ 


Spune byto 


TER 


D.EEE 
Farmtomams 

Hathichiew 
தாய 
அமுஅடங்கள் Wriz bones 

தென 4As 

-கோடி 
பேயின் பின்புறத்தில் 
Hand bangs 

உள்ளங்கையாட் + .. 
இப்பின் முன்பக்கத்தில் 

5 - e4a 
இதில் 

Phigh song 
* மத்தில் 

* பேடை டின் 
Shares a ம் 

காக்கு பில்புதமாடி 

சல்லிடியல் " காடிக்கமாய் 
கசக்கதோ அ R 
மரங்கத்தாம் 

Grocchecs 
முன்னங்க்கில் 
2. பிரேக் தடையின் பாதிப்பகத்திற்க 

St. boris | 
1. முடிபாக்கு பிக்க . Anusbansame 

மூனாவால் டி 

Footton 
1. சேக்காக்மிடம் 
2 அதட்டதட்டம் 

காப்பள்ளிகள் , சோதிடிரிப்பர் மக்கட்டங்களாக தரிசி 


குழாயின் நேர்மேலாக இராத பக்ஷத்தில் கருவியை 
உபயோகிப்பதில் குணமில்லை . நாடிக்குழாயில் இரத் 


45 


தம் ஒழுகும் இடத்திற்கு சற்று மேலே அங்கத்தைச் 
சுற்றி , நெகிழ்ந்த கட்டு அல்லது எனீமா ரப்பர் குழா 
யாவது கொண்டு கெட்டியாய்ச் சுற்றினால் , ஒழுக்கு 
நின்றுவிடும் . வேறுவிதமான கயிறுகள் அகப்படும் 
பக்ஷத்தில் , நெகிழ்ந்த கட்டு அல்லது கயிற்றை உப 
யோகிப்பது அவ்வளவு உசிகமன்று . ஏனெனில் , 
அது அங்கத்தில் இரத்தச் சுழற்சியை நிறுத்திவிடும் . 

நாடிக் குழாய்களை அமுக்கவேண்டிய இடங்கள் : 
இரக்க ஒழுக்கு அனு 
கூலப்படும் படி 
சிகிச்சை செய்ய 
வேண்டுமானால் 
தான இரக்கக்குழாய் 
களின் மார்க்கங்களை 
அறிய 

வேண்டியது 
அவசியம் . நாடிக் 
குழாயை அமுக்கும் 
போது அதன் மேல் 
சரியான 
பார்த்து அமுக்கினா 
லொழிய பயன் ஏற் 
படாது . தலை , கழுத்து 
இந்தப் பாகங்களில் ( கண்டக் குழாயின் மார்க்கம் ) . 


19 


46 


கண்டக்குழாய் ( carotid ) என்று சொல்லப்பட்ட 
நாடிக் குழாயானது கழுத்துக்கு ஒவ்வொரு பக்கத்தி 
லும் தலைக்கு நேராக ஓடுகிறது . கண்டக்குழாய் ஓடும் 
மார்க்கத்தை யறிய வேண்டுமானால் 

கண்ட 

முள் 
ளலும்புகள் மார்பெலும்புடன் சேருமிடத்திலிருந்து 
தாடையின் முனைக்கும் காதின் அடிப்பாகத்திற்கும் 
நடுமத்திவரையில் ஒரு கோடு உத்தேசயாய் இழுத்துப் 
பார்த்தால் தெரியவரும் . 

நாடிக்குழாயை அமுக்கும் 
போது நோயாளியின் பக்கத் 
தில் நின்றுகொண்டு , கட்டை 
விரலின் 

கடைசிப் 
மார்பெலும்புக்கும் , காமையெ 
லுப் புக்கும் மத்தியில் உள்ள 
பூட்டுக்கு ஒன்றரை அங்குலம் 
மேலே வைத்து , முதுகெலும் 
புக்கு நேராக உட்புறமாகவும் 
பின்புறமாகவும் அமுக்க 
வேண்டும் . தலையை காயம் 

பட்ட பக்கமாய்க் கொஞ்சம் 
( குழாயை அழக்கு மீடம் ) . சாய்த்துவைக்க வேண்டும் . 

கன்ன நாடிக் குழாயை ( temporal artery ) 
அமுக்கும் விதம் : - கன்னநாடிக் குழாயான து காதுக்கு 


பூட்டை 


47 


னால் 


அரையங் 


சுலப 


மு 

ன் 
குலம் தாண்டி யடித்துக் 
கொண்டிருப்பதை நாம் 
உணரலாம் . அதற்கடுத்த 
படி கீழாக உள்ள எலும் 
பின்மேல் அதைச் 
மாய் அமுக்கலாம் . நெடு 
நேரம் அமுக்க வேண்டி 
யிருந்தால் , சும்மாடும் , 
( pad ) கட்டும் உபயோகிக் 
வேண்டும் . ஒரு 
குட்டையை எடுத்து 


கைக் 


செண்டு போலச் சுருட்டி 
படித்து , ஒரு 

சிறிய 
கனக்க சும்மாடாக்கி , 
காயத்தின் மேலே 
வைத்து அமுக்கவேன் 
டும் . குறுகிய மடிப்புக் 
திரிகோணக் 
ஒன்றையெடுத்து அதன் 
மத்திய பாகத்கை மறு 
கன்னத்தின் பக்கமாக 
வைத்து ஒரு முனையை 
நெற்றிக்குக் குறுக்கே 


48 


விட்டு மற்றோர் முனையை பிடர்த்தலை மண்டை எலும் 
புக்குக் ( occipital bone ) கீழே காதுக்கு மேலே 
சுற்றி , சும்மாட்டின் மேலே கொண்டுபோய் , முனை 
களைச் சும்மாட்டின் மேல் முறுக்கி ஒரு முனையை 
முகவாய் கட்டைக்குக் கீழாகவும் , மற்றொன்றை 
தலையுச்சிக்குக் குறுக்காகவும் விட்டு எதிர்ப்பக்கத்தில் 
பதியவைக்க வேண்டும் . 

பிடர்த்தலைமண்டையின் நாடிக்குழாயை அமுக் 
கும் விதம் : - பிடர்த்தலை மண்டையின் நாடிக் குழாய் 
பின்னங் காதுக்கு இரண்டு விரல் அகலத்துக்குப் 
பின்னால் மேலும் கீழுமாக ஓடிக்கொண்டிருக்கும் 
( occipital artery ) . இதை யமுக்கவேண்டுமானால் 
காதுக்கு இரண்டங்குலத்திற்குப் பின்னால் நாடி துடித் 
துக் கொண்டிருக்குமிடத்தில் 

வைத்து 
அமுக்க வேண்டும் . வெகுநேரம் அமுக்கும்படி நேரிட் 
டால் , கன்ன நாடிக்குழாய்க்குச் சொல்லியபடி சும் 
மாடும் , கட்டும் வைத்துக் கட்டவேண்டும் . 

முகநாடிக் குழாயை அமுக்கும் விதம் : - முக 
வாய்க்கட்டைக்கும் , காடையின் கோடிக்கும் , நடுமத்தி 
யில் முகநாடிக் குழாய் ( facial artery ) அடிப்பதை 
யுணரலாம் . முகவாய்க்கட்டை , உதடுகள் , கன்னம் , 
மூக்கின் மேல்பாகம் ஆகிய இவைகளுக்கு இந்த நாடிக் 
குழாய் மூலமாய் இரத்தம் பரவுகிறது . மேற்சொல்லிய 


கையை 


49 


இடங்களிலுண்டாகும் இரத்தவொழுக்கை 

நிறுத்த 
வேண்டுமானால் , இந்த நாடிக்குழாய் அடிக்குமிடத்தில் 
அமுக்கவேண்டும் ; அல்லது வாயின் உள்ளே ஒரு 
விரலும் , வெளியே கட்டை விரலுமாகவாவது , உள்ளே 
கட்டைவிரலும் வெளியே ஒரு விரலுமாக மாற்றியாவது 
வைத்துக் ,காயத்தின் இருபக்கங்களிலுமுள்ள உதடுகளை 
யாவது கன்னத்தையாவது இறுகப்பிடிக்கவேண்டும் . 


நெற்றி அல்லது தலையோட்டில் எங்கேயாகிலும் 
இரத்தம் ஒழுகுதல் : - இரத்தம் ஒழுகுமிடத்தில் ஒரு 
சிறிய கனத்த சுப்.மாட்டை வைத்துக் குறுகிய மடிப் 
புக்கட்டை யெடுத்து அதன் மத்தியபாகம் சும்மாட்டின் 


4 


50 


மேற்படும்படி பொருத்தி இறுகக் கட்டினால் இரத்த 
வொழுக்கு நின்றுவிடும் . கட்டின் முனைகளைத் தலையைச் 
சுற்றிக்கொண்டு போய்ச் சும்மாட்டின் மேல் கெட்டி 
யாக முடி போடவேண்டும் . 

நெற்றி அல்லது கலையோட்டின் காயத்தோடு 
எலும்பும் முறிந்திருந்தால் காயம்பட்ட இடத்தைச் 
சுற்றி புரிமணைச் சும்மாடு ( ring pad ) ஒன்றை 
வைத்துக் கட்டுவது உசிதம் . 

கீழ்க்கண்ட நாடிக்குழாயை ( sub - clavian artery ) 
அமுக்கும் விதம் : - கண்ட நாடிக்குழாய் புறப்படு 

மிடத்திலிருந்தே 
கீழ்க் கண்ட நாடிக்கு 
ழாய் என்கிற நாடிக் 
குழாய் ஒன்று கிளம் 
புகிறது . அது கண்ட 
எலும்புக்குப் பின்னால் 
மேற் பக்கம் போய் 
முதல் விலாவெலும் 
பைக் கடந்து கஷ்கத் 

நுழைகிறது. 


துள 


குழாயை 


அமுக்க வேண்டுமானால் நோயாளியின் பின்புறம் 


51 


நின்று கொண்டு கண்ட எலும்பின் மத்திய பாகத்திற்குப் 
பின்னால் முதல் விலாவெலும்பின் பேரில் கட்டைவிரலை 
வைத்துக் கெட்டியாய் அமுக்கவேண்டும் . அமுக்கும் 
போது மிகவும் அழுத்தமாய் அமுக்கவேண்டும் . வலப் 
பக்கத்தில் அமுக்கும் போது இடது கையை உபயோ 
கிக்க வேண்டும் . அதேமாதிரி இடப்பக்கத்துக்கு வலது 
கையை உபயோகிக்க வேண்டும் . சர்மம் களர்ந்திருக்கும் 
படியாகக் கலையை ஒரு பக்கமாய்ச் சாய்க்க வேண்டும் . 
கோட்பட்டை கீழே படிந்திருக்கும்படி பக்கத்தில் 
கையை வைக்க வேண்டும் . சும்மாடும் , 

சும்மாடும் , கட்டும் உப 
யோகிக்கக் கூடாது . 


கஷ்க நாடிக்குழாயை ( axillary artery ) அமுக் 
கும் விதம் : - கஷ்கத்தில் கீழ்க்கண்டநாடிக் குழாயா 
னது தனது பேர் பாறி , கஷ்க நாடிக்குழாய் என்னும் 


52 


வேறு பெயரை வகிக்கிறது . இந்தக் குழாயை அமுக்க 
வேண்டுமானால் , புஜத்தைத் தூக்கிப் பிடித்து , நோயா 
ளியின் பின்னால் நின்றுகொண்டு , அக்குள் மத்தியில் 


புஜவெலும்புக்கு நேராக மேற்பாகத்தில் எல்லா விரல் 
களின் நுனிகளாலும் கெட்டியாய் அமுக்க வேண் 
டும் . கஷ்கத்துள் ஒரு சுப்மாடு வைத்துக் குறுகிய 
மடிப்புக் கட்டு ஒன்றை மேலே வைத்துத் தோள் 
பட்டைக்குமேலே கடக்கவிட்டு எதிர்ப் பக்கத்து 


53 


அக்குளின் கீழே முடிபோட வேண்டும் . பெரிய 
கைத்தூக்கை உபயோகிக்க வேண்டும் . 

புஜநாடிக் குழாயை ( brachial artery ) அமுக் 
கும் விதம் : - கஷ்க நாடிக் குழாயானது கஷ்கத்தை 
விட்டுப் புறப்பட்டுக் கீழாகச்சென்று பைசெப்ஸ் 


என்று சொல்லப்பட்ட கடித்த சகையின் உட்பக்கமா 
கச் செல்கிறது . மறுபடி இங்கும் இதன் பெயர் மாறி 
புஜநாடிக் குழாய் என்று சொல்லப்படுகிறது . இகை 
அமுக்க வேண்டுமானால் , நோயாளிக்குப் பின்னால் 
நின்றுகொண்டு , புஜத்தை இறுகப்பிடித்து , " பைசெ 
ப்ஸ் என்னும் சதையின் உட்பக்கமாக குழாயின் நடு 
மத்தியில் விரல்களின் நுனிகளால் அமுக்கிப் பின்புறம் 


54 


G3 


புஜ வெலும்புக்கு நேராக அமுக்கவேண்டும் . 
நாடிக்குழாய் செல்லும் மார்க்கத்தின் மேலே 
நல்ல சும்மாடு வைத்துக் குறுகிய 
மடிப்புக் கட்டால் நிலையில் நிற்கும் 
படிச் 

செய்ய வேண்டும் . 
முன்னங் கையைப் பெரிய கைத் 
தூக்கில் தொங்கவிடவேண்டும் . 

இந்த நாடிக்குழாயை முழங் 
கையண்டை வளைத்து இந்தப் 
படத்திற் கண்டபடிச் சும்மாடும் 
கட்டும் கட்டி யமுக்கவுஞ் செய் 
யலாம் . 
ஆரை நாடிக்குழாய் ( radial artery ) , இரத்தினி 

நாடிக்குழாய் ( ulnar 
artery ) இவைகளை 
அமுக்கும் விதம் : 
முழங்கை மடிப்புக்கு 
ஓர் அங்குலம் கீழே 
புஜ நாடி 

க் 

குழாயா 
னது இரண்டு கிளைக 

ளாகப் 
ஆரை நாடிக்குழாய் என்று சொல்லப்பட்ட 

ஒரு 

கிளை 
யானது முன்னங் கைக்கு வெளிப்புறமாகவே சென்று , 


பிரிகிறது . 


55 


போகிறது . 


விரலின் அடி 


உளளங்கை 


கட்டை விரலின் அடிப்பாகம் வரையில் 
மணிக்கட்டண்டை சர்மத்துக் கருகில் இந்த நாடி 
யடிப்பதைக் காணலாம் . அந்த இடத்தின் கீழிருக்கும் 
எலும்புக்கு நேராக இகைச் சுலபமாயமுக்கக் கூடும் . 
இரத்தினி நாடிக்குழாயென்று சொல்லப்பட்ட மற்றோர் 
குழாய் முன்னங்கைக்கு கீழ்புறமே சென்று சுண்டு 

வரையில் போகிறது . 
யில் இந்தக் குழாய்கள் ஒன்று சேர்கின்றன . அங்கே 
ஒரு வளைவு எற்படுகிறது . அங்கிருந்து விரல்களின் 
ஒவ்வொரு பாகத்திற்கும் கிளைகள் பிரிகின்றன . 

துடை நாடிக்குழாயை ( femoral artery ) 
அமுக்கும் விதம் : - துடை 
நாடிக்குழாயானது கீழ் அங் 
கத்தின் பிரதான நாடிக் 
குழாய் . அரையின் ( groin ) 
மடிப்புக்கு மத்தியில் அரை 
யங்குலத்துக்குக் 
துடையில் பிரவேசித்து அங் 
கே சர்மத்துக் கருகா 
மையிற் செல்லும்போது நாடி யடித்துக் கொண்டிருப் 
பகை யுணரலாம் . இதன் மார்க்கம் மேற்சொன்ன 
இடத்திலிருந்து முழங்காலின் பின் பாகத்தின் கீழ் 
வரையில் 

ஒரு கோடு இழுப்பதால் ஏற்படக்கூடியதே. 


கீழே 


56 


துடை நாடிக் குழாயை அமுக்க வேண்டுமானால் அரை 
யின் மடிப்புத் தெரியும் பொருட்டுத் துடையை 
வளைத்து , அந்த அரைமடிப்பின் மத்திய பாகத்தில் விரலை 
வைத்து அமுக்கவேண்டும் . மேற்சொல்லிய இடத் 
திற்குக் கீழே உதிரம் தடுக்குங் கருவி கொண்டு அரையின் 
மத்திய பாகத்திலிருந்து முழங்காலின் உட்புறம் வரை 
யில் இழுக்கப்பட்ட ஒரு நேர்க்கோட்டின் மார்க்கத்தில் 
அரையின் கீழே இரண்டு மூன்றங்குலத்தக் கப்பால் 
ஓரிடத்தில் , துடை எலும்பின் மேல் வைத்து அமுக்க 
வேண்டும் . 
பாப்லிடீயல் ( popliteal ) நாடிக்குழாயை அமுக் 

கும் விதம் :-துடை 
நாடிக் 

குழாயானது 
துடை எலும்பின் பின் 
னால் போகும் போது 
அதற்கு " பாப்லிடீ 
யல் என்று பெயர் . 
அந்த எலும்பின் பேரி 
லேயே அதை நேராக 

இறுக்கி அமுக்கலாம் . 
அமுக்கு முன்பே , சர்மம் தளரும்படி முழங்காலை 
மடிக்க வேண்டும் . துடை மடிப்பிலேயும் வைத்து 
அமுக்கலாம் . இதன் மேலே வைக்கப்படும் சும்மாடு 


57 


டென்னிஸ் ஆடும் பந்தின் அளவு பருமன் இருக்கலாம். 
தகுந்த சும்மாடு அகப்படாத பக்ஷத்தில் காற்சட்டை 
அல்லது நிஜாரைச் சுருட்டி மடித்து வைக்கலாம் ; 
அல்லது குல்லாயை மடித்துச் சும்மாடாக உபயோகிக் 
கலாம் . 


இன்னொரு விதமாய் அமுக்குதல் : - முழங்காலுக் 
குக் கீழே ஒரு சும்மாடு வைத்து முழங்காலை வளைத்து 
அதே நிலையில் 

ஒரு கட்டால் கட்டி விடலாம் . 
கால் நாடிக்குழாயை ( Tibial artery ) அமுக் 
கும் விதம் : - முழங்கால் பூட்டுக்குக் கீழே பின்புறம் , 
" பாப்லிடீயல் என்று சொல்லப்பட்ட நாடிக்குழா 
யானது முன்னங்கால் நாடிக்குழாய் ( anterior tibial) 
என்றும் , பின்னங்கால் நாடிக்குழாய் ( posterior 
tibial ) என்றும் இரண்டு களைகளாகப் பிரிகின்றது . 
முன்னங்கால் நாடிக்குழாயானது சதையைப் பீறிக் 
கொண்டு கால் எலும்புகளி னிடையில் முன் வந்து 
முன்னங்கால் வழியே நேராகச் சென்று புறங்காலின் 
மத்தியில் போகிறது . இங்கே நாடி யடிப்பதை யுணா 
லாம் . 

மறுபடியும் இது பாதத்தின் மேற்புறமே 
சென்று திரும்பவும் சதைக்குள் ஊடுருவி , பெருவிரல் , 
இரண்டாம் விரலின் அடிவாரத்தின் மேலே வந்து 
பாதத்தில் நுழைகிறது . 

பின்னங்கால் நாடிக்குழா 
யானது காலுக்குப் பின்புறம் சதைக்குள் நுழைந்து 


58 


குழாயையும் 


உள் கணுக்காலின் பின்னால் செல்லும் போது நாடி 
யடிப்பதை யுணரலாம் . பிறகு , அது உள்ளங்காலில் 
பிரவேசித்து முன்னங்கால் நாடிக்குழாயின் முனை 
யோடு வந்து 

கலக்கிறது . முன்னங்கால் நாடிக 
குழாயையும் , பின்னங்கால் 

நாடிக் 
நாடி அடிக்குமிடங்களில் வைத்து அமுக்கலாம் . அகா 
வது , முன்னங்கால் நாடிக்குழாயைப் புறங்காலுக்கு 
முன் பக்கத்தின் மத்திய பாகத்திலும் பின்னங்கால் 
நாடிக்குழாயை உள் கணுக்காலுக்குச் சற்றுப் பின்னா 
லும் அமுக்க வேண்டும் . 

தேகத்தின் சில முக்கியமான உறுப்புக்களிலிருந்து 
இரத்தம் ஒழுகுதலும் , அதற்குச் செய்யவேண்டிய 
சிகிச்சையும் :-- 

மண்டை , முகம் இவைகளிலிருந்து இரத்தம் 
ஒழுகுதல் : - இது சாதாரணமாய் நாடிக்குழாய் சம் 
பந்தமானது . இரக்கம் ஒழுகுமிடத்தில் விரலை வைத்து 
அமுக்கி இரக்க ஒழுக்கை நிறுத்தவேண்டும் . அருகா 
மையில் சுத்தமான நீர் இருந்தால் அதனால் இரத்தம் 
ஒழுகுமிடத்தைச் செவ்வையாய்க் கழுவ வேண்டும் . 

பனிக்கட்டி கலந்த தண்ணீர் அகப்படும் பக்ஷத் 
தில் இன்னும் உத்தமம் . பிறகு சுத்தமான உலர்ந்த பஞ் 
சுத்துணியைக் காயத்துள் வைத்து அமுக்கவேண்டும் . 
பஞ்சுத் துணியைச் சும்மாடுபோலாக்கி அதன் மேல் 


59 


வைத்து ஒரு கட்டு அல்லது சுத்தமான கைக்குட்டை 
இவற்றால் கெட்டியாய்க் கட்டவேண்டும் . கலப் 
புடைப்பு சம்பந்தமான மண்டைக் காயத்தில் இரத்தம் 
ஒழுகினால் , இரத்தம் ஒழுக்கு கண்டவிடத்தில் விரலை 
வைத்து அமுக்கும் போது உடைந்த எலும்புத் துண்டு 
கள் மூளைக்குள் ஊடுருவிச் செல்லுமாகையால் , 
காயத்தை விட்டுச் சிறிது தூரத்துக்கப்பாலுள்ள நாடிக் 
குழாயை அமுக்க வேண்டும் . 

இரத்தவொழுக்கு அபரிமிதமாயிருந்தால் , கன்ன 
நாடிக் குழாயையாவது , பிடர்த்தலை மண்டையின் 
நாடிக் குழாயையாவது அமுக்கவேண்டும் . அதிலும் 
பிரயோஜனமில்லாவிட்டால் , குறுகிய மடிப்புக் கட்டு , 
கழுத்துப்பட்டை , உத்தரீயம் இவைகளில் ஏதாகிலும் 
ஒன்றையெடுத்து தலையைச் சுற்றிக்கொண்டுபோய் 
நெற்றிக்குக் குறுக்காக விட்டு , பின்புறம் காதுகளுக்கு 
மேலே கொண்டு போய் , பின்னந்தலையின் உயர்ந்த 
பாகத்தின் கீழே கெட்டியாய் முடிபோட வேண்டும் . 
அல்லது புரிமணைச் சும்மாட்டை ( ring pad ) உபயோ 
கிக்கலாம் . 

பிடுங்கின பல்லின் கூண்டிலிருந்து இரத்தம் 
ஒழுகுதல் : - படிக்காரக்தை நீரில் போட்டுக் கலக்கி 
அந்த நீரால் வாயைச் செவ்வையாய்ச் சுத்தம் செய்ய 
வேண்டும் . பனிக்கட்டி கலந்த ஜலம் அகப்படும் 


60 


கடடை 


பக்ஷத்தில் மிகவும் உத்தமம் . இதில் ஒழுக்கு நிற்காமற் 
போனால் , பற்கூண்டில் பஞ்சுத் துணித்துண்டை 
அடைத்து அதன்மேல் அதேமாதிரி பெரிய துண்டு 
ஒன்றை எடுத்து வைத்து நோயாளியை அழுத்தமாய்க் 
கடித்துக்கொண் டிருக்கும் படிச் சொல்ல வேண்டும் . 

உதடுகளில் உண்டாகும் இரத்த ஒழுக்கு : 
காயத்தின் இருபக்கங்களையும் 

விரல்கள் 
வெளிப்பக்கமாயும் சுட்டிக் காட்டி விரல்கள் உள்பக்க 
மாயும் வைத்து நன்றா யமுக்கவேண்டும் . 

காயம்பட்ட கழுத்திலிருந்து இரத்தம் ஒழுகு 
தல் : - ஒரு பெரிய நாடிக்குழாயில் காயம்பட்டு , இரத் 
தம் ஒழுகி , அபாயம் நேரும்படியிருந்தால் , கண்டநாடிக் 
குழாயை கைவிரல்களால் அமுக்கி வைத்தியர் வருகிற 
வரையில் அப்படியே வைத்துக்கொண்டிருக்க வேண் 
டும் . 

கலையை முன்பக்கம் வளைத்து பின்வருமாறு 
ஒரு கட்டு கட்டவேண்டும் : 

ஒரு திரிகோணக் கட்டை எடுத்து , கீழ் எல்லை 
யின் மத்திய பாகத்தை கலையுச்சியின் மேல் வைத்து , 
கட்டின் நுனியை தலையின் பின்புறம் கொங்கும்படி 
விடுத்து , கட்டின் இரண்டு முனைகளையும் கீழ்ப்பக்க 
மாகத் தோள் பட்டைக்கு முன்னால் கொண்டு வந்து 
பிறகு கஷ்கத்துக்கு அடியில் பின்பக்கம் கொண்டு 


61 


போய் , தோட்பட்டைகளுக்குப் பின்னால் அவைகளை 
ஒன்று சேர்த்து முடி போடவேண்டும் . 

கஷ்கத்தில் காணும் இரத்த ஒழுக்கு : - ஒன்று 
அல்லது அதற்கு மேற்பட்ட விரல்களை இரத்தம் ஒழுகு 
மிடத்தில் வைத்து , பிறகு சுத்தமான உலர்ந்த துணி 
யொன்றை யெடுத்து , அதை மடித்து , அழுத்தமான 
ஒருசும்மாடாக்கி காயத்துள் வைத்து அமுக்கவேண்டும் . 
பிறகு அந்தச் சும்மாட்டின் மேல் குறுகிய திரிகோணக் 
கட்டின் மத்திய பாகத்தை வைத்து , தோளின் மேல் 
குறுக்காக விட்டு, கெட்டியாயிழுத்து , எதிர்ப்பக்கத்துக் 
கோளின் கீழே முடிபோடவேண்டும் . அகல மடிப்புக் 
கட்டொன்றையெடுத்து , கீழண்டையோரத்தை முழங் 
கை நுனியண்டை கொண்டுவந்து மார்புக்கூட்டைச் 
சுற்றிக் கெட்டியாய்க் கட்டவேண்டும் . 

புஜத்திலிருந்து இரத்தம் ஒழுகுதல் : - உடனே 
ரலால் அமுக்கி இரத்தவொழுக்கை நிறுத்தி , சுத்த 
மான உலர்ந்த பஞ்சைக் காயத்துள் வைத்து அமுக்கி , 
அதற்கு மேலே ஒரு சும்மாடு வைத்து , அதை ஒரு 
கட்டு அல்லது கைக்குட்டையால் பதிய வைக்க வேண் 
டும் . அதனால் பலன் இல்லாவிடில் புஜ நாடிக் குழாயை 
அமுக்க வேண்டும் . 

முன்னங்கையிலிருந்து இரத்தம் ஒழுகுதல் : 
மேற்சொல்லிய விகமாகவே இதற்கும் சிகிச்சை செய்ய 


62 


வேண்டும் . தேவையிருக்கும் பக்ஷத்தில் புஜ நாடிக் 
குழாயை அமுக்க வேண்டும் . 
மணிக்கட்டண்டை இரத்தம் 

ஒழுகுதல் : 
மணிக்கட்டண்டை காயங்கள் வெகுவாய் உடைந்த 
கண்ணாடியால் நேரிடக்கூடியவை . உடைந்த கண்ணா 
டித் துண்டுகளை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் . 
இன்னும் துண்டுகள் இருக்கும் என்கிற சந்தேகம் ஏற் 
பட்டால் நேரே கையை வைத்து அமுக்கக்கூடாது . 
அப்படிச் செய்யும் பக்ஷத்தில் கண்ணாடிக் துண்டுகள் 
காயத்திற்குள் அதிக ஆழத்தில் இறங்கி விடும் . இரத்த 
வொழுக்கு அதிகமாயிருந்தால் புஜ நாடிக் குழாயை 
அமுக்கி அதை நிறுத்தலாம் . கண்ணாடி 

பொக்திக் 
கொண்டிராவிடில் , முன் சொல்லியபடி சிகிச்சை 
செய்ய வேண்டும் . 


உள்ளங் கையிலிருந்து இரத்தம் ஒழுகுதல் : 
உள்ளங்கையில் ஒரு கனத்த சும்மாட்டை வைத்து 
அதன்மேல் விரல்களை அழுத்தமாய் வைக்க வேண்டும் . 
முஷ்டியைப் பிடித்து , உள்ளங்கையைக் கீழ்ப்பக்கம் 
வைத்து முஷ்டியை 

முஷ்டியை விடக் கொஞ்சம் அகலமான 
கட்டொன்றை யெடுத்து கையோடு அழுத்தமாய்ச் 
சேர்த்துக் கட்டவேண்டும் . 

குறிப்பு : -கைக்காயங்களுக்கெல்லாம் சிகிச்சை 


63 


செய்தானவுடனே புஜத்தைப் பெரிய கைத் தூக்கில் 
வைக்க வேண்டும் . 

துடையிலிருந்து இரத்தம் ஒழுகுதல் : - கையின் 
இரத்த வொழுக்குக்கு எம்மாதிரி சிகிச்சையோ , அம் 
மாதிரி சிகிச்சையையே இதற்கும் செய்ய வேண்டும் . 
இரத்த வொழுக்கு மறுபடியும் ஆரம்பித்தால் துடை 
நாடிக் குழாயை விரல்களினாலோ , உதிரம் தடுக்கும் 
கருவியினாலோ அமுக்க வேண்டும் . 

துடையின் பின்புறத்திலிருந்து ( ham ) இரத்தம் 
ஒழுகுதல் : - முழங்காலை வளைத்து , சேவையிருந்தால் 
துடை நாடிக் குழாயை யமுக்கி முன்மாதிரி சிகிச்சை 
செய்ய வேண்டும் . 

காலிலிருந்து இரத்தம் ஒழுகுதல் : - முன் சொல் 
லிய பிரகாரமே இதற்கும் சிகிச்சை செய்ய வேண்டும் . 
தேவையிருந்தால் பாப்லிடீயல் அல்லது துடைநாடி 
குழாயை அமுக்கவேண்டும் . 

பாதத்தில் காயம்பட்டு இரத்தம் ஒழுகுதல் : 
நோயாளி ஜோடு போட்டுக்கொண்டிருந்தால் பின் 
புறத்திலாவது அல்லது பக்கத்திலுள்ள ரப்பரையா 
வது ( rubber ) தறித்துவிடு. அதை இழுக்காதே. முன் 
சொல்லியபடி சிகிச்சை செய்ய வேண்டுமானால் , கால் 
நாடிக் குழாய் , பாப்லிடீயல் அல்லது துடை நாடிக் 
குழாய் இவைகளை யமுக்கவேண்டும் . 


64 


விரிந்த நாளக்குழாய் ( varicose vein ) : - விரிந்த 
நாளக்குழாய்களிலிருந்து இரத்தம் திரும்பி வரமாட் 
டாமல் தடைப்பட்டு , அதனால் நாளக்குழாயின் சுவர் 
கள் தடித்து , குழாய்கள் நிரந்தரமாய் பிரிந்திருப்பது. 
நாளக்குழாய்களின் அடைப்பு ( valve ) பிரயோஜன 
மில்லாமற் போகும்போது இரத்தம் நாளக்குழாய் 
களிலிருந்து கீழாக ஓடிவருகிறது . இந்த வியாதிக்கு 
நோயாளியைப் படுக்க வைத்து , கயிறு முதலிய 
கட்டுகளை எடுத்துவிட வேண்டும் . அமுக்கி இரக்க 
ஒழுக்கை நிறுத்தி அவ்விடத்தில் சும்மாடு வைத்து 
ஒரு கட்டு கட்ட வேண்டும் . 

உயர்த்தி 
வைக்கவேண்டும் . 


காலை 


னவை , 


மார்புக்கூடு, வயிறு இவைகளில் உண்டாகும் 
இரத்த வொழுக்கு : - இவை மிகவும் அபாயகரமா 

விரலால் அமுக்கி சும்மாடு வைத்து சிகிச்சை 
செய்ய வேண்டும் . நோயாளியைப் படுக்க வைத்து 
வைத்தியர் வருகிற வரையில் சும்பாவிருக்கும்படிச் 
செய்யவேண்டும் . அப்புறப்படுக்க வேண்டிய கா 
யிருந்தால் , நோயாளியை டோலியில் எடுத்துக்கொண்டு 
போகவேண்டும் . 

தந்துகக் குழாய்களின் இரத்த வொழுக்கு : 
இரத்தம் சிவப்பாய் ஓயாமல் ஆறாக ஒடும் . கொஞ்சம் 
அமுக்கினால் இரத்த ஒழுக்கு நின்றுவிடும் . 


65 


தேகத்தின் உட்புறம் இரத்தம் ஒழுகுதல் : 
தேகத்தின் உள்ளே நேரிடும் இரத்த ஒழுக்கானது 
வெகுவாய் நாடிக்குழாய் சம்பந்தமானது . இந்த 
இரத்த வொழுக்கு பின் வருமாறு பிரிக்கப்படும் .- 

( a ) இரக்கம் உமிழ்தல் ( blood spitting ) : அதா 
வது நுரையீரலில் இரத்தம் ஒழுகி அங்கிருந்து இரு 
மும்போது வெளிப்படுதல் ; ( b ) இரக்கம் கக்கல் 
( blood vomiting ) : அகாவது இரைப்பையில் இரத் 
கம் ஒழுகி அங்கிருந்து வாந்தி யெடுப்பது ; ( c) மூக்கலி 
ருந்து இரத்தம் ஒழுகுகல் ; ( d ) மூளையில் இரத்தம் 
ஒழுகுதல் ( ஜன்னி ) ; ( e ) மூளைக்கும் கபாலத்துக்கும் 
மத்தியில் மூளையின் மேற்புறத்தில் இரத்தம் ஒழுகுதல் 
( மூளை அமுக்கப்படு கல் ) . 

உள்புறத்தில் உண்டாகும் இரத்த வொழுக்கின் 
குறிகள் :-- ( 1 ) மயக்கம் , ( 2 ) களை , (3 ) அல்லாட்டம் , 
( 4 ) முகமும் உதடுகளும் வெளுத்துப்போதல் , ( 5 ) 
நாடி துடித்தல் , ( 6 ) கொட்டாவியுடன் துரிதமாய் 
மூச்சு வாங்குதல் , இரத்தவொழுக்கு அதிகமாயிருந் 
கால் நோயாளி பிரக்ஞையற்று மூர்ச்சையடைவார் . 
அப்போது கால்களைக் சற்று உயர்த்திக் கீழே படுக்க 
வைக்க வேண்டும் . 


5 


66 


நுரையீரலில் இரத்தம் ஒழுகுதல் - இரத்தம் பிர 
காசமாயும் , சிவப்பாயும் இருக்கும் . நுரையீரலிலில் 

இருந்து 
காற்று கலந்து வருவதால் அது நுரைத்து மிருக்கும் . 

இதற்குச் சிகிச்சை : - கழுத்தண்டை ஏதாகிலும் 
இறுக்கமான உடையிருந்தால் அதைத் தளர்த்தி , 
நோயாளியைப் படுக்கவைத்து , கலையையும் தோள்களை 
யும் ஒரு தலையணைமேல் வைத்து உயர்த்த வேண்டும் . 
நோயாளிக்குப் பனிக்கட்டி ( ice ) கொடுத்து அதை 
உறிஞ்சும்படிச் செய்து , அவர் மார்புக் கூட்டின் மேல் 
பனிக்கட்டியை வைத்துக் கட்டவேண்டும் . தீபனம் 
உண்டுபண்ணத்தக்க வஸ்துக்களைக் கொடுக்கக்கூடாது . 
வைத்தியரை எதிர்பார்த்திருக்கவேண்டும் . 

இரத்தம் கக்கல் : - இரத்தம் கறுப்பு நிறமுள்ள 
தாயும் ஆகாரம் கலந்துமிருக்கும் . சில சமயங்களில் 
காப்பித்தூள் வர்ணமாயுமிருக்கும் . 

இரத்தம் உமிழ்தலுக்கு என்ன சிகிச்சை சொல்லி 
யிருக்கிறதோ , அதே சிகிச்சையை இதற்கும் செய்ய 
வேண்டும் . ஆனால் , மார்புக்கட்டின் மேல் 

பனிக் 
கட்டியை வைத்துக் கட்டுவதற்குப் பதிலாக இரப் 
பையின் மேல் வைத்துக் கட்டவேண்டும் . 

மூக்கிலிருந்து இரத்தம் ஒழுகுதல் : - தலையை 
நிமிர்த்தி , நோயாளியை உட்காரும்படிச் செய்ய 


67 


வேண்டும் . அவனை குனிய வைக்கக்கூடாது , கழுத் 
தண்டை இறுகக் கட்டியிருக்கும் உடையைத் தளர்த்தி . 
நோயாளியின் கைகளைத் தலைக்கு மேலே உயர்த்தி அந்த 
நிலையிலேயே வைத்திருக்கவேண்டும். பனிக்கட்டியை 
யாவது , 

தண்ணீரில் நனைத்த களுவத்தையாலது 
மூக்கின் அடிவாரத்திலும் , கழுத்தின் பிடரியிலும் , 
தோள் பட்டைகளுக் கிடையிலும் வைத்துக் கட்ட 
வேண்டும் . இரத்த வொழுக்கு நிற்காத பக்ஷத்தில் 
மூக்கின் கீழ்பாகத்தைப் பிடித்துக்கொண்டு நாசித் 
துவாரத்தின் வழியாய்ப் பீச்சாங்குழலை யெடுத்து 
பனிக்கட்டி கலந்த நீரைக்கொண்டு மூக்கைச் சுத்தப் 
படுத்தவேண்டும் . இரத்த வொழுக்கு நின்றபிறகு 
சிலமணி காலம் வரையில் மூக்கைச் சிந்தக்கூடாது . 

நாக்கு , ஈறு இவைகளிலிருந்து இரத்தம் ஒழுகு 
தல் : - நோயாளிக்குப் பனிக்கட்டி கொடுத்து உறிஞ்சச் 
சொல்ல வேண்டும் ; அல்லது வாயில் குளிர்ந்த நீரை 
அடக்கிக்கொண்டிருக்கும்படிச் செய்யவேண்டும் . 
இவைகளால் சொஸ்தமாகாவிடில் பொறுக்கும்படி 
யான வெந்நீரை வாயில் அடக்கிக் கொண்டிருக்கும் 
படிச் செய்ய வேண்டும் . 


நான்காவது அத்தியாயம் 


எலும் புடைப்பு . 


மாதிரி 


ஓடியக் 


வாயிருக் 


எலும்புகள் உரமுள்ளனவாயினும் , 

முள்ளனவாயினும் , நொய்மை 
யானவை யாதலால் , அடிபடு 
கல் , கீழே வீழ்தல் , குதிக்கல் 
முதலியவற்றால் கெடுதி நேரி 
டும் போது அவை கண்ணாடி 
அல்லது 

பீங்கான் 
சுடி 

டியவைகளாயி 
கின்றன . ஓர் எலும்பு ஒடிந்து 
போனால் அதற்கு 

எலும் 
புடைப்பு என்று 

பெயர் . 
எலுப் புடைப்பு ( 1 ) வெளிக் 
கொடுமையினாலாவது , அல்லது ( 2 ) சதையினுடைய 
கிரியையினாலாவது நேரிடக்கூடும் . அடிபட்ட இடத்தி 
வேயே எலும்பு வடிந்திருக்கால் நேரான தாக்குதல் 
( direct ) , அதாவது " அடிபட்ட இடத்திலே பே 
எலும்பு ஒடிகல் என்று சொல்ல வேண்டும் . ஒரு 
வண்டியின் சக்கரம் 

காலின்மேல் 
இதற்குத் திருஷ்டாந்தம் . அடிபட்ட இடத்திற்குக் 
கொஞ்ச தூரத்தில் எலும்பு ஒடிந்திருந்தால் அதற்கு 


3 . 


69 


ஓரிடத்தில் அடிபட்டு மற்றோரிடத்தில் எலும்பு 
ஒடிதல் " (indirect ) என்று கூறவேண்டும் . இதற்கு 
உதாரணம் :-கையின் மேல் ஏதாகிலும் விழுந்தால் சில 
சமயம் காரை எலும்புகள் அந்த அதிர்ச்சியினால் ஓடியக் 
கூடும் . சதையினுடைய கிரியையினால் எலும்பு ஒடி 
தல் அரிது . ஆனால் , முழங்கால் பூட்டண்டை மட்டும் 
இது உண்டாகக்கூடும் . எப்படியெனில் , ஒரு மனிதன் 
நிலை கப்பிக் கீழே விழும்போது சரியான நிலைமைக்குத் 
தன் உடம்பைக் கொண்டுவா எத்தனிக்கையில் கொடை 
யின் மேல் பாகத்திலுள்ள சதையின் மேல் பளுவைப் 
போட , முழங்காற் சிப்பி குறுக்கே முறிய நேரிடும் . 
எலும்புடைப்பு 

பின் 

வருமாறு வகுக்கப்பட்டிருக் 


கின்றது .- 


( i ) சாதாரண உடைப்பு : - ( simple fracture ) 
இதில் 

எலும்புகள் இரண்டு துண்டுகளாக ஒடிந்து 
போகும் : 

( ii ) கலப்புடைப்பு : - ( compound fracture ) . 
இதில் எலும்பு படிவகோடு , சர்மமும் , சர்மத்துக்கும் 
எலும்புக்கும் மத்தியில் உள்ள மெல்லிய கலைகளும் 
( tissues) காயப்பட்டு , எலும்பின் உடைந்த பாகம் சர் 
மத்தைக் குத்திக் கொண்டு கிளம்புவதால் ஒடிந்த 
இடத்திற்கு வெளிக் காற்று நேராக உள்ளே நுழைய 
நேரிடுகிறது , கலப்படைப்புகள் மிகவும் அபாயகா 


70 


மானவை . ஏனெனில் , உடையிலிருந்தோ , அல்லது 
காற்றில் சதா வசித்துக்கொண்டிருக்கும் அநேக 
வித கிருமிகள் மூலமோ , காயத்தினுள்ளே விஷம் 
புகுந்து எரிச்சலை 
உண்டாக்குவ 
துடன் சீழும் பிடிக் 
கச்செய்யும் . 
( iii ) சிக்குடைப்பு 
( complicated 
fracture ) : - இதில் 
எலும்பு ஒடிந்து 
அதனுடன் உள்ளி 
ருக்கும் கருவிகளுக் 
காவது , முக்கிய 

இரத்தக் 
குழாய்களுக்கா 
வது , அல்லது நரம் 
புகளுக்காவது 

படுதல் ; 
மண்டை 

எலும்பு 
கள் ஒடிந்து மூளை 
காயம் படுதல் ; விலா வெலும்புகள் ஒடிந்து நுரை 
யீரலுக்குக் காயம் படுதல் இதற்கு உதாரணங்கள் 


மான 


காயம் 


71 


சந்து 


( iv ) பொடி உடைப்பு ( comminuted frac 
ture ) : - இதில் ஒடிந்த எலும்பு பொடிப் பொடியாய் 
நசுங்கிவிடும் ; அல்லது அநேக துண்டுகளாக ஒடிந்து 
விடும் . 

( D ) இளம் உடைப்பு ( green stick fracture ) : 
இதில் எலும்பு 

ஒடியாமல் வளைந்காவது , 
விட்டாவது போகும் . இம்மாதிரி உடைப்பை இளங் 
குழந்சைகளிடந்தான் காணலாம் . எனெனில் , அவை 
களின் எலும்புகள் கெட்டிப் படாதவை ; சுலபமாய் 
ஓடியக்கூடியவையல்ல . 

( vi ) ஒட்டு உடைப்பு ( impacted fracture): 
இதில் இரண்டு எலும்புகளின் ஒடிந்த முனைகளுள் ஒன்று 
மற்றொன்றுக்குள் போய் அகப்பட்டுக் கொள்ளும் . 

எலும்புடைப்பின் குணங்களாவன : 
( i ) நோயும் வீக்கமும் . 
( ii ) ஒடிந்த பாகத்தில் பலமற்றுப் போதல் 

( iii ) அருபம் , அதாவது எதிர்ப்பக்கத்திலுள்ள 
நல்ல பாகத்திற்கும் இதற்கும் வித்தியாசம் கோன்றும் 
படி உருமாறிப் போதல் . 
( iv ) சாதாரணமாய் நீளத்தில் வேற்றுமை : 

உடைந்த அவயவம் எப்போதும் குட்டை 
யாகவே இருக்கும் . 


72 


( 0 ) சுவபாவமாயில்லாத இடத்தில் அசைவு , 
அதாவது பூட்டு இல்லாத இடத்தில் பூட்டில் உள்ள 
மாதிரி இரண்டு பூட்டுகளுக்கு மத்தியில் அசைவுண்டா 
தல் . ஆனால் , ஒட்டுடைப்புக்களிலாவது , உடைந்த ஓர் 
எலும்பு மற்றோர் எலும்பில் மாட்டிக்கொள்ளும்போ 
காவது இந்த அசைவு உண்டாகாது . 

உதாரணம் : - இரத்தினி எலும்பு ஒடியாமல் 
ஆரை எலும்பு மாத்திரம் ஒடிந்திருந்தால் இம்மாதிரி 
அசைவு நேரிடாது . 

( vi ) கரகர என்ற சப்தம் ( crepitus ) : -- ஒடிந்த 
எலும்பின் இரண்டு முனைகளும் ஒன்றின் மேலொன்று 
உராயும்போது ஒருவிதமான 

சப்தமும் 
உணர்ச்சியும் உண்டாகும் . முதல் உதவி செய்வோர் 

க்க சமிக்ஞையைப் பெற முயல்க கூடாது . 
சந்தேகமான உடைப்பைப் பரிசோதிக்க வேண்டி 
யிருந்தால் வெகு ஜாக்கிரதையாகவும் மெதுவாகவும் 
செய்ய வேண்டும் . இல்லாவிடில் உடைந்த எலும்பின் 
கூர்மையான முனைகள் அண்டையிலுள்ள பாகங்களைக் 
கிழித்து விட நேரும் ; அப்படி நேரிடும் பக்ஷத்தில் 
சாதாரண உடைப்பு கலப்பு டைப்பாகவாவது , 
சிக்குடைப்பாகவாவது மாறும் . ஆகையால் , முதல் 
முதல் செய்ய வேண்டியது யாதெனில் , அடிபட்ட 
இடத்தை மெதுவாய்க் கையால் தடவிக் கொண்டே 


கரகர 


73 


என்று 


பாது . 


அதற்கு சமதையான எதிர்பாகத்துடன் 

ஒத்துப் 
பார்த்து , அரூபம் எகாகிலும் ஏற்பட்டிருக்கிறதா 
வென்மறு கண்டறிய வேண்டும் . பிறகு அடிபட்ட அவய 
வத்தை அளந்து அது குறுகியிருக்கிறதா 

என்று 
சோதிக்கவேண்டும் . அரூபமும் குறுகலும் ஏற்படு 
மாகில் வேறு பரீக்ஷையில்லாமலே எலும் புடைப்பு 

தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் . ஒட்டு 
உடைப்புகளிலும் , ஒடிந்த எலுப்புத் துண்டுகளின் 
மத்தியில் துண்டுச் சதை ஒட்டிக்கொண்டிருந்தாலும் , 
முன்னங்கை , கால் இவைகளிலுள்ள இரண்டு எலும்பு 
களில் ஒரு எலும்பு மாத்திரம் ஓடிந்திருந்தாலும் , காகா 
சப்தம் தெரியா 

எலும்புடைப்புக்குச் செய்யவேண்டிய சிகிச்சை : 
ஒரு எலும்பு ஒடிந்தால் அது எப்படி சொஸ்தமாகக் 
கூடும் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் . ஒடிந்த 
எலும்புகளின் முனைகளில் காலஸ் ( callus ) என்கிற 
நூதன எலும்புப் பதார்த்தம் ஒன்று தோன்றி இரண் டு 
முனைகளையும் ஒன்று கூட்டுகிறது . இந்த நூதன பதார்த் 
கம் முதலில் மிருதுவானதா யிருந்தபோதிலும் வரவா , 
இரண்டு முதல் ஆறு வாரங்களுக்குள் , கெட்டி எலும் 
பாகிறது . இந்தக் காலத்திற்குள் எலும்பின் ஒடிந்த 
முனைகள் முன்னிருந்த சரியான நிலைமையில் அசைவற்று 
நிற்குமாகில் , அவைகள் ஒன்று சேருகின்றன என்று 
நினைக்க வேண்டும் . ஆன துபற்றி எலும்புடைப்புக்கு 


74 


சிகிச்சை செய்யும் விஷயத்தில் எலும்பின் உடைந்த 
முனைகளை அசைத்து ஆட்டிச் சரியான நிலைமையில் 
கொண்டு வந்து நிறுத்து 
வதுடன் உடைப்பு ஆறி 
வரும் வரையில் எலும்பின் 
முனைகள் சரியான நிலை 
யில் பதிவதற்கு வேண் 
டியமுயற்சி செய்ய வேண் 
டும் . ஒடிந்த 

எலும்புக 
ளின் கூரிய முனைகள் 
அண்டையிலுள்ள பாகங் 
களில் பொத்துக் கொள் 
ளாமலும் , அவைகளுக்குகு 
வேறொரு கெடுதியும் 
நேரிடாமலும் இருக்கும் 
படி ஓடிந்த பாகங்களைச் 
சரியான நிலைமையில் 
பதியச் செய்வதே முதல் 
உதவியில் முக்கியமாகச் 
செய்யவேண்டிய காரியம் . இதைச் செய்யும் உபாயம் 
யாதெனில் , மரம் , தகரம் , காகிதப் பலகை முதலிய 
வைகளைக்கொண்டு பத்தைகளைச் ( splints) செய்து 
உடைந்த அங்கம் நீண்டு நிற்கும்படி 


அதன் 


75 


பக்கங்களில் வைத்துக் கட்டுகளால் இறுகக் கட்டி 
வைப்பதே . இந்தக் கட்டு அடிபட்ட இடங்களில் 
மேலும் கீழுமுள்ள பூட்டுகள் இப்படியும் அப்படியும் 
அசையாமல் காத்துக்கொண்டிருக்கும் . பத்தை 
கள் அகப்படாக பக்ஷத்தில் கீழே சொல்லிய 
வஸ்துக்களைச் சமயத்துக் கேற்றபடி பத்தைகளாக 
உபயோகிக்கலாம் : - ( 1 ) கைத்தடிகள் . ( 2 ) குடை 
கள் . ( 3 ) துப்பாக்கிகள் . 

( 4 ) 

மடித்தசமாசாரப் 
பத்திரிகைகள் . ( 5 ) கனத்த காகித அட்டைகள் 
( 6 ) சுருங்கின சிப்பக் காகிதங்கள் . ( 7 ) திராக்ஷரஸ 
புட்டிகளுக்கு மேலே சுற்றியிருக்கும் வைக்கோல் மூடி 
கள் . ( 8) மண் அல்லது மணல் நிரப்பிய மேஜோடுகள் 
( Stockings) . ( 9 ) பைஸிக்கில் பம்புகள் ( bicycle 
pumps). ( 10) செருப்புகள் முதலியன . ஒடிந்த 
பாகங்களை சரியாகப் பதியவைப்பதற்கு கட்டுகள் 
அருகில் தயாராக இல்லாமற் போனால் , 
கண்டவற்றைச் சமயத்துக்குக்தகுந்தபடி கட்டுகளாக 
உபயோகிக்கலாம் : 

( 1 ) கைக் குட்டைகள் . ( 2 ) படித்த வேஷ்டிகள் . 
( 3 ) பெல்ட்டுகள் . (4 ) கழுத்துப் பட்டைகள் .. ( 5 ) 
நிஜாரைத் தூக்கிப் பிடிக்கும் பட்டைகள் . ( 6 ) துணி 
அல்லது துண்டுக்கயிறு . ஒடிந்த எலும்பை சரிப் 
படுத்துவது முதல் உதவிபுரிகிறவர்களின் வேலையன்று . 
அது வைத்தியர் செய்ய வேண்டிய வேலை . அடிபட்ட 


அடியில் 


76 


மனிதன் உடுத்தியிருக்கும் வஸ்திரங்களைக் களையக் 
கூடாது . ஏனெனில் , அந்த வஸ்திரங்கள் அவனுக்குக் 
கட்டியிருக்கும் பத்தைகளுக்கு ஓர் அற்புதமான சும்மா 
டாக விருக்கும் . ஆனால் , இரத்த ஒழுக்குடன் கூடிய 
கலப்புடைப்பில் ஆடையைக் களைய நேரிடும் . அப் 
படிக் களைய நேரிடும் போது மெதுவாய் 

களைய 
வேண்டுமே யொழிய இழுத்தெறியக்கூடாது . ஆடை 
யின் ஒரு பாகத்தைக் களைய வேண்டியிருந்தால் மேல் 
தையலைக் கத்தரிக்க வேண்டும் . புஜக்தில் பட்ட காயங் 
களுக்குச் சிகிச்சை செய்யும்போது சட்டையைக் 
களைய வேண்டியிருந்தால் அடிபட்ட பக்கத்தில் உள்ள 
சட்டையின் கையின் வெளிப்பக்கமாயுள்ள தையலைக் 
கத்தரிக்க வேண்டும் . அடிபடாத புஜத்திலுள்ளகை 
முதலில் கழற்றிப் பிறகு அடிபட்ட பக்கத்திலுள்ள 
அங்கியைக் கழற்ற வேண்டும் . அங்கியை மறுபடியும் 
போடும்போது மேற்சொல்லிய கிரமம் மாறி வரும் . 
அடிபட்ட புஜத்தில் அங்கியை முதலில் போட்டுப் 
பிறகு அடிபடாத 

பக்கத்தில் போடவேண்டும் . 
பூட்ஸுகளைக் கழற்ற வேண்டுமானால் அவைகளை 
இழுக்காமல் அறுத்துவிட வேண்டும் . அதற்குக் குதி 
காலண்டை இருக்கும் கையலையாவது பக்கத்து 
( rubber ) ரப்பரையாவது கத்தரிக்க வேண்டும் . 

எலும்புடைப்பின் சிகிச்சையைப்பற்றிக் கவனிக்க 
வேண்டிய சுருக்கமான சில விதிகள் : 


77 


( a ) உடைப்போ அல்லவோ என்று சந்தேகமா 
யிருந்தால் அவைகளை உடைப்புகளாகவே பாவிக்க 
வேண்டும் . 

( b ) கட்டுகளையெல்லாம் பத்தைகளின் ( splints ) 
மேலே கட்ட வேண்டும் . 

( C ) பக்கைகளைக் கெட்டியாய்க் கட்டினாலொழிய , 
நோயாளியை அப்புறப்படுத்தக்கூடாது . 

( d ) கால் எலும்பு ஒடிந்திருந்தால் பாதத்தைக் 
காலுக்கு நேர்க்கோணமாக வைக்கவேண்டும் . 

( e ) மணிக்கட்டு , கை , விரல் , கணுக்கால் , பாதம் 
இவைகளில் நேர்ந்த உடைப்புகளுக்குச் 

உடைப்புகளுக்குச் சிகிச்சை 
செய்யும் போது எப்போதும் பத்தைகளுக்குச் சும்மாடு 
( pad ) வைத்துக் கட்டவேண்டும் . 

(f ) மேல் அங்கத்தின் உடைப்புகளிலெல்லாம் 
கை முழங்கையை விட உயர்ந்தும் , விரல்கள் நீண்டும் , 
கட்டை விரல் மோவாய்க்கட்டையைக் காட்டிக் கொண் 
டும் இருக்க வேண்டும் . 

( g ) சாத்தியப்படும் பக்ஷத்தில் உடைப்பின்மே 
லும் கீழுமுள்ள பூட்டை , பத்தைகளைக்கொண்டு , 
அதன் ஸ்தானத்தில் நிலையாய் ஸ்தாபிதம் செய்ய 
வேண்டும் . 

( h ) கூடுமான வரையில் பத்தையை இரணக் 
தின் மேலே படாமல் வைத்துக் கட்டவேண்டும் . 


78 


முக்கியமான சில 

எலும்புடைப்புகளைப் பற்றி 
எடுத்துச் சொல்வதற்கு முன் பூட்டு விலக்கு (dislo 
cation ) இன்னதென்பதைப் பற்றியும் , பூட்டுவிலக் 
குக்கும் எலும்புடைப்புக்கும் உள்ள வித்யாசத்தைப் 
பற்றியும் இங்குச் சற்றுக் கவனிப்போம் . 

பூட்டு விலக்கு . 


--- Trices 


Torn attachment 

of Triceps 


79 


பூட்டு விலக்கு என்பது ஒன்றோடொன்று கலந்து 
சம்பந்தப்பட்ட இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட 
எலும்புகளின் நுனிகள் விலகுதல் : அகாவது ஒரு 
பூட்டண்டை எலும்பானது தன் குழியை விட்டு 
விலகி மற்றோர் எலும்பின் மேல் தாக்குதல் . 
பூட்டு விலகியதன் அடையாளங்களாவன : 
( 1 ) நோயும் வீக்கமும் . 

( 2 ) எதிர்ப்பாகத்துடன் ஒப்பிட்டுப் பார்க்கும் 
போது அருபம் ஏற்படுதல் . 

( 3 ) பலம் அற்றுப் போதல் . 

( 4 ) நீளத்தில் வேற்றுமை . இந்த வேறுபாடு 
நீள மார்க்கத்திலாவது குறுக்கு மார்க்கத்திலாவது 
உண்டாகலாம் . 

( 5 ) இரண்டு பூட்டுகளின் மத்தியிலன்றி முக்கிய 
மாய்ப் பூட்டண்டையே கெடுதி நேரிடுதல் . 

( 6 ) உடைந்த எலும்புகளின் நுனிகள் முறடாக 
இல்லாமையால் , காகர சப்தம் கேட்காமலிருக்கல் . 

( 7 ) இரண்டு பூட்டுகள் மத்தியில் அசைவு உண் 


டாகாமை . 


( 8 ) கெடுதி நேர்ந்த பூட்டை அசைக்க முடியாம 
லிருத்தல் . 


80 


( 9 ) விலகின எலும்பின் நுனி சாதாரணமாய் 
இடம் மாறுபட்டு தேகத்தில் இதற்கு எதிரிடையான 
பாகத்தில் இது மாதிரியான எலும்பு எந்த நிலையில் 
காணப்படுமோ அந்த நிலையிலில்லாமல் வேறு இடத்தில் 
காணப்படுதல் . 

பூட்டு விலக்கின் சிகிச்சை . 
பூட்டு விலகின 

அங்கத்தைச் சவுகரியமான 
நிலைமையில் வைத்து , அதற்கு ஆதரவைக் கொடுக்க 
வேண்டும் . பனிக்கட்டி சேர்ந்த நீரிலாவது , குளிர்ந்த 
ஜலத்திலாவது துணியை நனைத்து கெடுதி நேர்ந்த பூட் 
டின் மேலே வைத்துக் கட்டுவதிலும் குணமுண்டு. 
எந்தக் காரணத்தினாலும் எலும்பைப் பழைய நிலைமை 
யில் கொண்டுவந்து வைக்க முயற்சி செய்யக்கூடாது . 

முக்கியமான எலும்புகள் ஒடிதல் 
( 1 ) மண்டை எலும்புகள் ஒடிதல் : - இவைகள் 
நிலவறையைச் சேர்ந்தவையாகவாவது , அடிவாரத் 
தைச் சேர்ந்தவையாகவாவது இருக்கலாம் . 

( a ) நிலவறையில் எலும்புடைப்பு நேர்ந்தபோ 
தெல்லாம் உச்சந்தலைத் தோலிலும் ரணகாயம் வெகு 
வாய் உண்டாகும் . அப்போது அது கலப்புடைப்பில் 
சம்பந்தப்பட்டது . 


81 


குறிகள் : - கலப்புடைப்பாகில் இரணத்தின் வழி 
யாய் உடைப்பு இன்னவிடத்தில் நேர்ந்ததென்பதைக் 
காண வாவது உணரவாவது கூடும் . மூளை அதிர்ச்சி 
யினாலாவது , மூளை அமுக்கப்படுதலினாலாவது 
யாளி பிரக்ஞையில்லாம லிருக்கலாம் . 

சிகிச்சை :-டாக்டருக்கு உடனே சொல்லி 
யனுப்ப வேண்டும் . ஏகாகிலும் இரணம் இருக்கும் பக்ஷத் 
தில் அதன் மேல் சுத்தமான சும்மாடொன்றை அவர் 
வருவதற்குமுன் வைக்க வேண்டும் . இரக்கவொழுக்கு 
இருந்தால் 

அதை நிறுத்தவேண்டும் . இரத்த வொழுக்கு 
அபரிமிதமாயிருந்தால் தலையைச் சுற்றி ஒரு கழுத்துப் 
பட்டையையாவது , குறுகிய படிப்புக் கட்டையாவது , 
அல்லது உக்கரியத்தையாவது குறுக்கே கட்டவேண் 
டும் . எப்படியெனில் , நெற்றிக்குக்குறுக்கே பின்புறம் 
காதுகளுக்கு மேலே கட்டைச்சுற்றி இரண்டு முனைக 
ளையும் சேர்த்துப் பின் தலையின் மேல் பாகத்தின் 
அடியில் முடிபோடவேண்டும் . நோயாளியை பல்லாக் 
கப் படுக்கவைத்து , கலையையும் புஜங்களையும் சற்று 
உயர்த்தி , தலைக்குப் பனிக்கட்டியையாவது (ice ), குளிர் 
ந்த ஜலத்தையாவது பிரயோகம் செய்ய வேண்டும் . 

( b ) மண்டையின் அடிவாரத்திலுள்ள எலும்பு 
கள் ஓடிதல் : -- இவை பொதுவாய்க் கலப்புடைப்பு 
களில் சம்பந்தப்பட்டு, வாய் , மூக்கு , காது இவைகளின் 
வழியாய் வெளிக்காற்றுடன் கலக்கன்றன. 


6 


82 


( i ) குறிகள் : - நோயாளி நிச்சயமாக மூர்ச்சை 
யடைவான் . மூக்கு , வாய் , காது இவைகளிலிருந்து 
இரத்தம் வடியும் . ஒரு கண்ணோ, அல்லது இரண்டு 
கண்களுமோ சிவந்து போகும் . காதிலிருந்து நீர் 
வடிந்து கொண்டிருக்கும் . 

( ii ) சிகிச்சை : - டாக்டரை வரவழைக்கவேண்டும் . 
அதற்குள் நோயாளியின் தலையையும் , புஜங்களையும் 
சற்று உயர்த்தி அவனை மல்லாக்கப் படுக்க வைக்க 
வேண்டும் . தலைக்குப் பனிக்கட்டியை வைத்துக் கட்டி 
டாக்டர் வரும் வரையில் பிணியாளியை அமைதியாக 
இருக்கும்படிச் செய்ய வேண்டும் . காதுகளிலிருந்து 
இரத்தம் ஒழுகினாலும் , நீர் வடிந்தாலும் , பஞ்சு அல்லது 
சுத்தமான ஓர் துண்டுத் துணியை காதுகளில் வைத்து 
அடைக்கவேண்டும் . 

2. கீழ்த்தாடையில் எலும்புடைப்பு : -- 

( i ) குறிகள் : - ( a ) வாயைத் திறக்கவும் மூடவும் 
கூடாமை , ( b ) தெளிவாய்ப் பேசமுடியாமை , (c ) சாகா 
ரணமாய் வாயிலிருந்து . இரத்தம் கலந்த உமிழ் நீர் 
வருதல் , ( d ) பற்களினுடைய ஒழுங்கு தவறி வாய் 
அசைக்க முடியாமல் பாதி திறந்து நிற்றல் முதலியன . 

( ii ) சிகிச்சை :-டாக்டருக்குச் சொல்லியனுப்ப 
வேண்டும் . அதற்குள் , காடையை அதன் இயற்கை 
யான இடத்திற்கு வரும்படி உயர்த்தவேண்டும் . இரண்டு 


83 


றை 


கைக்குட்டைகளை எடுத்து , அதில் ஒன்றை மோவாய்க் 
கட்டைக்கு மேலே தா 
டையைச் 

சுற்றிக்கட்டி 
கலையின் பின் பக்கம் 
முடி 

போட வேண் 
டும் . பிறகு மற்றொன் 

மோவாய்க்கட்டைக் 
குக் கீழ்ப்புறம் படியும் 
படித் தாடையைச்சுற்றிக் 
கட்டி , தலையின் உச்சியில் 
கொண்டுவந்து முடிபோ 
டவேண்டும் . 
யாக , 

முதல் கைக்குட் 
டையின் 

யின் இரண்டு முனை 
களையும் , இரண்டாவது 
கைக் 

குட்டையின் 
இரண்டு முனைகளுடன் சேர்த்து முடிபோட வேண் 
டும் . ( படத்தைப் பார்க்கவும் ) . 

3. ( a ) காரை எலும்புகளின் உடைப்பு : - இந்த 
எலும்பு சாகாரணமாய் மத்தியில் உடையும் . 

( i ) குறிகள் : - நோயாளி , அடிபட்ட பக்கமாகவே 
தலையைச் சாய்த்துக் கொண்டிருப்பான் ; அடிபட்ட 
பக்கமாயுள்ள முழங்கையை எதிர்ப் பக்கத்திலுள்ள 


கடை 


டெசி 


84 


கையினால் தாங்கிக் கொண்டிருப்பான் ; எலும்பின் மேல் 
விரல்களால் தடவிப் பார்க்கால் , உடைந்த எலும்பு சர் 
மத்தின் கீழே குக்திக்கொண் டிருப்பதைக் காணலாம் . 

( ii ) சிகிச்சை : - உடனே டாக்டரை வரவழைக்க 
வேண்டும் . இதன் நடுவில் ஒரு பெரிய கைக்குட்டை , 
அல்லது துணித்துண்டு , சவுக்கம் அல்லது வேஷ்டி ஏதா 
கிலும் ஒன்றைப் பந்து போல் அழுக்கமாய்ச் சு 
அடி பட்ட 

கோட்பட்டையின் கீழே கஷ்கத்துள் 
உயரவைக்க வேண்டும் . 

ஒரு 

பெரிய திரிகோணக் 
கட்டை எடுத்து ஒரு முனையை அடி படாக பக்கத்தின் 
கோட்பட்டையின் மேலே வைத்து , துணியை அடி 
பட்ட பக்கமாயுள்ள முழங்கைக்கும் மார்புக் கூட்டுக் 
கும் மத்தியில் பொருத்தி , முழங்கையைக் காட்டிலும் 

சற்று உயர்ந்திருக்கும் படி , முழங்கையை 
வளைத்து இரண்டாவது முனையை அடிபட்ட பக்கமா 
யுள்ள அக்குளில் வைத்திருக்கும் சும்மாட்டின்கீழே 
கொண்டு வந்து , கழுத்தின் பக்கமாய் இரண்டு முனை 
களையும் முடிபோட வேண்டும் . அகல மடிப்புக் 
கட்டு ஒன்றை யெடுத்து , முழங்கையை கேகக்கோடு 
பொருந்தும் படி வைத்து , முழங்கையின் மேலும் பார் 
புக் கூட்டின் மேலும் படும்படி கட்டைக் கொண்டு 
வந்து எதிர்ப்பக்கம் கட்டிவிட வேண்டும் . அப்படிச் 
செய்வதால் , புஜவெலும்பின் மேற்கூரானது முன்னே 

துண்டின் மேலே படிந்து கொண்டிருந்த உடைந்த 


உள் 


85 


காரை எலும் பின் வெளிக் துண்டுடனே வெளிப்பக்க 
பாகத் தள்ளப்படும் . அதுவும் உபயோகமானதே . 


மற்றோர் உபாயமும் உண்டு. ஒவ்வொரு தோட் 


86 


பட்டையைச் சுற்றியும் ஒவ்வொரு கைக்குட்டையைக் 
கட்டவேண்டும் . கட்டின குட்டையின் இரண்டு முனை 
களையும் சேர்த்துப் பின்புறம் ஒரு முடி போடவேண் 
டும் . இரண்டு படிப்பு மடித்த கைக்குட்டைகளை முடி 
போட்ட முனைகளுக்கும் , முதுகுக்கும் நடுவில் தோட் 
பட்டைக்கு மத்தியில் பொருந்தும்படி வைக்கவேண் 
டும் . அடிபட்ட பக்கமாயுள்ள கையைத் தூக்கிக் 
தொங்கவிடவேண்டும் . 

3. ( b ) இரண்டு காரை எலும்புகளும் ஓடிதல் : 
இரண்டு 

காரை எலும்புகளும் ஒடிந்தால் கோட் 


பதி 


பட்டைக்கு அருகாமையில் ஒவ்வொரு புஜத்தையும் 
குறுகிய மடிப்புக் கட்டுகளாற் சுற்றி அவைகளை 
எதிர்ப் புஜத்தின் மேல் முதுகுக்குக் குறுக்காக வாவிட்டு 
முன் பக்கம் நன்றாய் முடி போட்டுப் , புஜங்களைப் பின் 
பக்கமாகவே இருத்திவைக்க வேண்டும் . முன்னங் 
கைகளை உயர்த்திக் கட்டுகளால் கட்டவேண்டும் . 


87 


4. தோட்பட்டை எலும்பு ஒடிதல் : - ஒரு 

அகல மடிப்புக் கட்டின் மத்திய 
பாகத்தை அடிப்பட்ட பக்கத்திலுள்ள 
கஷ்கத்துள் வைத்து அடிபடாத பக் 
கமாயுள்ள 

தோளின் மேல் முனை 
களைக் கொண்டு போய் அக்குளின் 

கீழே முடிபோட வேண்டும் . 
கையைத் தூக்கில் தொங்கவிட வேண்டும் . 

5. புஜவெலும்பின் உடைப்பு : 
( i ) குறிகள் : -- சாகாரணமாய் உடைப்புக்குரிய 

யாவும் 
காணப்படும் . 71 - ம் பக்கத் 
கைப் பார்க்கவும் . 

( ii ) சிகிச்சை :-டாக்ட 
ருக்கு உடனே சொல்லி 
யனுப்ப வேண்டும் . இதன் 
மத்தியில் இரண்டு அல்லது 
அதற்கு மேற்பட்ட பத்தை 
களையெடுத்து , அக்குள் முதல் 
முழங்கை வரையில் வரும்படி 
அடிப்பக்கத்தில் ஒன்றும் , 
தோட்பட்டை முதல் முழங் 


குணங்கள் 


RES 


88 


சம் 


கை வரையில் வரும்படி மேற்பக்கத்தில் ஒன்றுமாகச் 
செவ்வையாய்ப் பொருந்தும்படி அவைகளை வைக்க 
வேண்டும் . இத்துடன் அதற்கும் குட்டையான 
பத்தைகளை யெடுத்து மேலும் கீழுமாக வைத்துக் 
கட்டவேண்டும் . 

எலும் 
புடைந்த இடம் கோட்பட் 
டைப் பூட்டண்டைக் கொஞ் 

உயரத்தில் இருக்கும் 
பக்ஷத்தில் புஜக்கை அகல 
மான கட்டால் தேகக்கோடு 
சேர்த்துக் கட்டி , 
தூக்கில் தொங்கவிட வேண் 
டும் . அப்படிப்பட்ட 

தூக் 
கானது சிறிய கைக் தூக்காய் 
இருக்க வேண்டும் . பிறகு மணிக் 
கட்டைச் சுற்றி ஒரு கட்டைக் 
கட்டி முழங்கைக்கு மாத்திரம் 
ஆதரவு வைக்காமல் விட்டுவிட 
வேண்டும் . 

அப்படிச் செய் 

வதனால் உடைந்த எலும்பின் 
இரண்டு முனைகளும் ஒன்றின் மேல் ஒன்று பின்னிக் 
கொள்ளாமல் புஜத்தினுடைய பாரம் கடுக்கும் . 


கையை 


89 


குறிப்பு : - புஜத்தில் முன்பக்கம் கட்டியிருக்கும் 
குட்டை பக்தையானது முழங்கை வளைவிலுள்ள நாடிக் 
குழாயை அமுக்கும்படி அவ்வளவு நீளமாயிருக்கக் 


கூடாது 


6 முழங்கையின் எலும்புடைப்பு : 

( i ) குறிகள் : - நோய் , வீக்கம் , அரூபம் , பூட்டை 
உபயோகிக்க முடியாமை முதலியன . 

( ii ) சிகிச்சை : - டாக்டரை வரவழைக்கவேண்டும் . 
இதன் மத்தியில் , மூன்றங்கு 
லம் அகலமுள்ள ஒழுங்கான 
பக்தைகள் இரண்டை 
த்து ஒன்றுக்கொன்று நேர்க் 
கோணமாக வைத்துக் கட்ட 
வேண்டும் ; அல்லது அங்கே 
ஆணி வைத்து அடிக்க வேண் 
டும் . இந்த நேர்க்கோண வடிவமுள்ள சட்டக்கைப் 
புஜத்தின் உட்புறத்தில் வைத்து , புஜக்கைச் சுற்றி 
ஒரு கட்டும் , முன்னங்கையைச் சுற்றி ஒருகட்டும் , 
முழங்கையைச் சுற்றி 8 என்னும் எண்ணின் உருவம் 

கட்டுமாகக் கட்ட வேண்டும் . கைக் கட்டை 
விரலை மேற்பக்கமாய் வைத்து , புஜத்தைப் பெரிய கைக் 
தூக்கில் தொங்கவிட வேண்டும் . 


போல் ஒரு 


90 


7. முன்கை எலும்புடைட்பு : 
( i ) குறிகள் : - ஓர் எலும்பு மாத்திரம் ஒடிந்திருக் 

கும் ; அல்லது இரண்டு 
எலும்புகளும் ஓடிங் 
திருக்கலாம் . இரண்டு 
எலுப்புகளும் ஒடி 
இருக்கும் போது , 
அரூபம் 

நன்றாய் 
ஏற்படும் . ஓர் எலும்பு 
மாத்திரம் ஒடிந்திருந் 
கால் பார்வைக்கு 
அரூபம் இருப்பதாகக் 
தோன்றாது . ஆனால் , 
ஒவ்வொரு எலுப் பின் 

மெதுவாய்க் 
கையை வைத்துத் சட 
விப் பார்க்கும் போது 
ஒழுங்கீனம் இருப்ப 

காணப்படும் . 

மேலும் , ஓர் எலும் 
புக்கு மட்டும் கெடுதி நேர்ந்திருக்கும் பக்ஷத்தில் 
நீளத்தில் வேற்றுமை இராது . இரண்டும் உடைந்திருந் 
தாலோ முன்னங்கை குறுகியிருக்கும் . 


மீதும் 


காகக் 


91 


( ii ) சிகிச்சை : -- கை , முழங்கையைவிடக் கொஞ் 
சம் உயர்ந்தும் , கட்டை விரல் மோவாய்க்கட்டையைக் 

க்கொண்டு மிருக்கும்படி மார்புக் கூட்டுக்குக் 
குறுக்காக முன்னங்கையை வைக்கவேண்டும் . 

அடி 


காட்டி 


அ 


டை 


பட்ட பாகத்திற்கு இரண்டு பக்கங்களிலும் பக்கைகளை 
வைக்கவேண்டும் . ஒன்று உட்பக்கம் முழங்கை முதல் 
விரல்களின் நுனிகள் வரையில் படும்படிக்கும் , மற் 
றொன்று வெளிப்பக்கம் முழங்கை முதல் மணிக்கட்டுக் 
குக் கொஞ்சங் கீழாகப் பொருந்தும்படியும் வைக்க 
வேண்டும் . முன்னங்கையைப் பெரிய கைத்தூக்கில் 


92 


மேல் அதை 


தொங்க விட்டு , கையானது முழங்கையைவிடச் சற்று 
உயர்ந்திருக்கும்படிச் செய்ய வேண்டும் . 

8 . கை எலும்புடைப்பு : -- 
சிகிச்சை : -டாக்டருக்குச் சொல்லியனுப்ப 

வேண்டும் . இதன் மத்தி 
யில் மூன்றங்குலம் அகல 

முள்ளதும் , விரல் நுனிகள் 
முதல் மணிக்கட்டு வரையில் நீண்டுமுள்ள பத்தை 
ஒன்றெடுத்து , அதே அகலமுள்ள ஒரு சும்மாட்டின் 

வைக்கவேண்டும் . அந்தப் பத்தையின் 
மேல் மெதுவாய்க் கையைத் தூக்கி வைத்து , 8 என் 
னும் எண் உருவம் போல் ஒரு கட்டால் சேர்த்துக் கட்ட 
வேண்டும் . கையை முழங்கையைக் காட்டிலும் சற்று 
உயர்த்தி மார்புக்குக் குறுக்காக வைத்து , பெரிய 
கைத்தூக்கில் தொங்கவிட வேண்டும் . 

9. விரல்களின் எலும்புடைப்பு : 

சிகிச்சை : - காயப்பட்ட விரலையும் அதற்குப் 
பக்கத்திலுள்ள விரலையும் சேர்த்து ஒழுங்கான பக்தை 
ஒன்றை எடுத்து அகை விரல்களின் நுனி முதல் 
மணிக்கட்டு வரையில் பொருந்தும்படியாய் வைத்துக் 
கட்டவேண்டும் . கையைத் திரிகோணத் தூக்கில் 
தொங்கவிட வேண்டும் . 


93 


10. விலாவெலும்புகளின் உடைப்பு : 

குறிகள் : - சுவாசம் விடும் போதும் , இருமல் 
உண்டாகும்போதும் நோய் உண்டாதல் ; சிக்குடைப் 


பா 


பில் நேரிடுவகைப்போல் நுரையீரலில் காயம்பட்டிருந் 
தால் , நோயாளி இருமும்போது இரத்தம் கக்குவான் . 

சிகிச்சை : - அடிப்பட்ட விலா வெலும்பின் மேல் 
மார்புக்கூட்டைச் சுற்ற ஒரு பெரிய கைக்குட்டை 
அல்லது கட்டால் இறுகக் கட்டவேண்டும் . பிறகு , 


94 


ஒரு பெரிய 


கைத்தூக்கில் 


மற்றோர் கட்டை யெடுத்து முதற்கட்டின் மேல் பாதி 
வந்து படும்படியாக அதற்குச் சற்று கீழ்ப்புறமாக 
வைத்துக் கட்டவேண்டும் . இந்தக் கட்டுகள் விலா 
வெலும்பின் அசைவுகளையும் மூச்சையும் மட்டுப்படுத்தி 
நோயைக் 

குறைக்கும் . முடிச்சுக்களை முன் பக்கம் 
போடவேண்டுமே யொழிய புஜத்தின் கீழே போடக் 
கூடாது . 

மார்பைச் சுற்றி ஒரு களுவத்தை இறுகச் 
சுற்றி குண்டூசியால் குத்திவைத்தால் அதுவே சிலாக் 
கியமான கட்டாகும் . அடிபட்ட பக்கமாயுள்ள புஜ 
த்தை 

தொங்கவிட 
வேண்டும் . 

இரத்தம் கக்குவதால் நுரையீரலும் 
காயம்பட்டிருக்கக்கூடும் என்கிற சந்தேகம் 
டானால் , மார்பைக் கட்டால் கட்டக்க டாது . எனெ 
னில் உடைந்க விலாவெலும் பின் நுனியானது நுரை 
யீரலுக்கு இன்னும் கெடுதி செய்யும் . இப்படிப்பட்ட 
சந்தர்ப்பத்தில், அடிபட்ட பக்கத்திலுள்ள 
கையை கைத்தூக்கில் மாத்திரம் தொங்கவிடவேண் 
டும் . இறுகக் கட்டியுள்ள ஆடை முதலியவற்றைக் 
தளர்த்திவிடவேண்டும் . அப்படிச் செய்யாவிட்டால் , 
தாராளமாய் மூச்சுவிட முடியாமலிருக்கும் . நோயா 
ளியை அடிபட்ட பக்கமாகக் கொஞ்சந் திருப்பிவைத்து 
ஒரு 

தலையணையையாவது, சொக்காயைச் சுருட்டி 
யாவது தலைக்கு ஆகாரமாக வைத்து , அதே நிலையில் 
இருக்கும்படிச் செய்யவேண்டும் . 


உண் 


95 


க் 


11. இடைக்குழியின் எலும்புடைப்பு : - இடை 
குழியில் ஜலாசயம் முதலிய முக்கியமான கருவிகள் 
இருப்பதால் , அங்கு எலும்பு முறிதல் ஆபத்துக் 
கிடமானது . 

குறிகள் : - நிற்கவாவது கால்களை அசைக்கவா 
வது கூடாமை ; அப்படிச் செய்யக் கொஞ்சம் எத்த 
னித்தபோதிலும் நோய் உண்டாதல் . 

சிகிச்சை : - அகலமான ஒரு கட்டால் இரண்டு 
இடுப்புக்களையும் சுற்றிக் கட்ட வேண்டும் ; அல்லது 
ஒரு தளுவத்தை யெடுத்து இறுகச் சுற்றி முனையில் 
குண்டூசியால் குக்கவேண்டும் . முழங்கால்கள் இரண் 
டையும் ஒன்று சேர்த்துக் கட்டி , நோயாளியை டோலி 
யில் வைத்து அப்புறப்படுத்த வேண்டும் . 

12. துடை எலும்பு ஒடிதல் : - உடைப்புக்குரிய 
பொதுக்குறிகள் யாவும் காணப்படுவதுடன் நோயாளி 
நிற்க முடியாமலிருக்கும் . அவன் பாகம் வெளிப்புறம் 
புரண்டுமிருக்கும் . 

சிகிச்சை : - அடிபட்ட மனிகனை பக்கை வைத் 
துக் கட்டித் தூக்கிக்கொண்டு போவதற்கு முன்பே 
கெடுதி நேர்ந்த காலை மற்றோர் காலுக்குச் சரியாய் 
வரும் வரையில் இழுத்து 

வேண்டும் . 
அப்படிச் செய்யும் பொருட்டு , உன் பக்கத்தில் நிற்கிற 
வன் ஒருவனை , நோயாளியின் கணுக்காலை இறுகப் 


வைக்க 


96 


பிடித்துக் காலை அசையவொட்டாமல் 

பிடித்துக் 
கொண்டிருக்கும்படிச் சொல்ல வேண்டும் . பிறகு , 
உன் கைகளை அடிபட்ட அங்கத்திற்கும் , தரைக்கும் 
மத்தியில் எலும்பு ஒடிந்த இடத்திற்கு மேற்பக்கம் 
ஒரு கையும் , கீழ்ப்பக்கம் ஒரு கையுமாக விட்டு மெது 
வாய் இந்தக் காலை மற்றொரு காலுடன் சேர்த்து 
அதன் பழைய ஸ்திதிக்கு வரும்படி இழுத்து 
வைக்கவேண்டும் . 

துடைக்கு பக்கைகள் வைத் 
துக் கட்ட வேண்டும் . குடைகள் , கைக்கடிகள் , 
ஒட்டடைக் கொம்புகள் , நீண்ட ஜாதிக்காய் மாக் 
துண்டுகள் , மூங்கல் துண்டுகள் 

முதலியவற்றைக் 
துடைக்கு சமயத்துக்கேற்றவாறு பக்கைகளாக உப 
யோகித்துக் கொள்ளலாம் . நீண்ட பக்கையைத் 
துடைக்கு வெளிப்பக்கமாக வைத்து அக்குள் முதல் 
பாகத்துக்கு இரண்டு அங்குலம் கீழாக வந்து படியும் 

கட்டவேண்டும் . ஒக்காசைக்கு வந்தவன் 
பத்தைகளை வைத்துக் கட்டுகளைக் கட்டும் போது காலை 
மட்டும் இப்படியும் அப்படியும் அசையவொட்டாமல் 
நேராக இருக்கும் படிப் பிடித்துக்கொண்டிருக்கவேண் 
டும் . கட்டுகளைப் பின் வருமாறு கட்டவேண்டும் : 
அகலமான 

திரி கோணக் கட்டொன்றை யெடுத்து 
நீண்ட பக்கையையும் மார்புக் கூட்டையும் சேர்த்துச் 
சுற்றி பக்கத்துக்குச் சரியாக ஒரு கட்டு கட்டவேண் 
டும் . இன்னொரு அகலக் கட்டு எடுத்து இடுப்புக் 


படிக் 


97 


AL 


கும் பத்தைக்கும் சேர்த்துச் சுற்றி ஒரு கட்டு கட்ட 
வேண்டும் . பின்னும் குறுகலான கட்டுகள் 

கட்டுகள் இரண் 
டெடுத்து துடையில் எலும்பு முறிந்த இடத்திற்கு 
மேல்பக்கமாக ஒரு கட்டும் கீழ்பக்கமாக ஒரு கட்டும் 
இரண்டு பத்தைகளோடும் சேர்த்து வைத்துக் கட்ட 
வேண்டும் . இன்னும் குறுகலான கட்டு ஒன்று எடுத்து 
முன்னங்காலைச் சுற்றி மத்தியில் ஒரு கட்டு கட்டவேண் 
டும் . மறுபடியும் , குறுகலான கட்டு ஒன்றெடுத்து அதை 
முழங்காலுக்குக் கீழே குதிக்காலுக்குக் கொஞ்சம் 
மேலே வைத்து ஒரு சுற்று சுற்றி , புறங்காலுக்கு 
மேலே குறுக்காக விட்டு , பிறகு பாதத்தின் பக்கங் 
களிலே சுற்றிக்கொண்டுபோய் உள்ளங் காலுக்கு 

ஒரு முடிபோடவேண்டும் . கடைசியாக 
இரண்டு முழங்கால்களையும் சுற்றி ஒரு கட்டுக் கட்ட 
வேண்டும் . இரண்டு பத்தைகளின் கோடிகளில் மடித்த 
கைக்குட்டையைக் கொண்டு செய்த சும்மாட்டை 
வைக்கவேண்டும் . கட்டுகளின் 

எல்லாம் 
வெளிப் பக்கமாயுள்ள நீண்ட 

நீண்ட பத்தையின் மேலே 
இருக்கவேண்டும் . ஒடிந்த அங்கத்தின் கீழே கட்டுகளை 
விட்டு இழுக்கும் பொருட்டு ஒரு பத்தையை உபயோ 
கிக்கவேண்டும் . ஏனெனில் , கையைக்கொடுத்து இழுத் 
தால் நோயாளிக்கு அனாவசியமாக நோயுண்டாகும் . 
பத்தைகளை வைப்பதற்கு முன் எல்லாக் கட்டுகளையும் 
சரியான நிலையில் வைக்கவேண்டும் . 


முடிகள் 


7 


98 


13 . கால் எலும்பு ஒடிதல் : - மூன்னங்கையின் 
எலும்புடைப்பைப்போல் ஒரு எலும்போ அல்லது 
இரண்டு எலும்புகளுமோ ஒடிந்திருக்கக்கூடும் . ஒரு 


T 


எலும்பு மட்டும் ஒடிந்திருக்கும் பக்ஷத்தில் அரூபம் 
ஏற்படவே எற்படாது . அங்கம் குறுகியும் இராது . 
ஆனால் , வலி இருக்கும் இடத்தில் விரலால் கடவிப் 
பார்த்தால் சற்று சரிகப்பி இருப்பதாக மாத்திரம் 
காணப்படும் . இரண்டு எலும்புகளும் ஒடிந்திருந்தால் 
அதற்குண்டான குறிகள் எல்லாம் இருக்கும் . 


சிகிச்சை : -- வைத்தியருக்குச் சொல்லி யனுப்ப 
வேண்டும் . இதற்குள் சும்மாடாக இருக்கக்கூடிய 


99 


துணிகளைக் களையாமல் இரண்டு பத்தைகளில் கால்களை 
நிலையில் வைக்கவேண்டும் . இரண்டு பத்தைகளில் ஒரு 
பத்கையை வெளிப்பக்கமாக முழங்காலுக்கு மேலே 
இருந்து பாதம் வரைக்கும் படியும்படியாகவும் , இன் 
னொரு பக்தையை உள்பக்கமாக முழங்கால் முதல் 
கணுக்கால் வரையில் படியும்படியாகவும் வைத்து , 
இரண்டு கால்களையும் ஒன்று சேர்த்துக் கட்டவேண் 
டும் . 


14. முழங்காற் சிப்பியின் எலும்புடைப்பு : 
இது சாதாரண மாய்ச் சதையினுடைய கிரியையினால் 
நேரிடக்கூடியது . அதன் மேல் நேராக அடி படுவதாலும் 
உண்டாகக்கூடும் . 


4019 


குறிகள் : - வலி , காலை உபயோகிக்க 
யாமை , முழங்கால் 

முழங்கால் பூட்டில் அதிக 
வீக்கம் , எலும்பின் மேல் விரலைவைத்து 
தடவிப் பாரத்தால் ஒடிந்த எலும்பின் 
இரண்டு துண்டுகளுக்கும் மத்தியில் ஒரு 
பள்ள மிருப்பதாகக் காணப்படுதல் 
முதலியன வைகளே . 


100 


சிகிச்சை :-டாக்டருக்கு சொல்லி 

அனுப்ப 
வேண்டும் . எக்காரணத்தாலும் முழங்காலை முடக்க 
வாவது , பிணியாளி தன் சொந்த முயற்சியால் காலை 
நீட்டுவதற்கு முயற்சிசெய்யவாவது கூடாது . அப்படிச் 
செய்யும் பக்ஷத்தில் ஒடிந்த இரண்டு துண்டுகளும் 
அதிகதூரம் பிரிந்துவிடும் . குதிகாலுக்குக் கீழே 
கையை விட்டு காலை உயர்த்தி , முழங்காலுக்குப் 
கீழே 

அகலமான பத்தை ஒன்று வைத்துக் 
கட்டவேண்டும் . அந்தப் பத்தை துடையின் மேற் 
பக்கம் முதல் குதிகாலுக்கு இரண்டு அங்குலம் 


கீழ் வரை வரும்படி வைக்க வேண்டும் . துடையைச் சுற்றி 
ஒரு குறுகலான கட்டும் பாகத்திற்கருகில் மற்றோர் 


101 


கட்டும் கட்டி , பத்தை அசையாமலிருக்கும்படி செய்ய 
வேண்டும் . பிறகு மூன்றாவது குறுகிய கட்டொன்றை 
யெடுத்து , அதன் மத்திய பாகத்தை உடைந்த முழங் 
காற் சிப்பியின் மேற்பாகத்திற்கு மேலே வைத்து , 
முனைகளைக் காலைச் சுற்றிக்கொண்டு வந்து , பத்தையின் 
மேல் கீழ்பக்கம் ஒன்றன் மேலொன்று கடக்கும்படிச் 
செய்து , கடைசியாக இரண்டு முனைகளையும் மேற்பக்கங் 
கொண்டுவந்து , உடைந்த எலும்பின் கீழ் முன்பக்கம் 
முடிபோட வேண்டும் . நோயாளி தன் காலை உயாத் 
தில் வைத்துக்கொண்டு படுத்திருக்க வேண்டும் . 

15. கணுக்கால் அல்லது பாதத்தில் எலும் 
புடைப்பு : - நோயாளியை மல்லாக்கப் படுக்க வைக்க 
வேண்டும் . இரண்டு பத்தைகளை யெடுத்துக்கொண்டு 
நேர்க்கோண 

இரண்டையும் வைத்து 
ஒரு கட்டு கட்ட வேண்டும் . அப்படிச் செய்வதற்கு 
முன் ஒரு பத்தையின் கோணத்தின் மேலே , பாதம் 
தாங்கும்படிக்கும் மற்றொரு பத்தை கணுக்காலுக்கு 
ஆதாரமாக இருக்கும்படியும் வைக்க வேண்டும் . பத் 
தையைப் பாதத்துடன் சேர்த்து 8 என்னும் உருவம் 
போன்று கட்டு கட்டவேண்டும் . 


வடிவமாக 


102 


16. நொறுங்கின பாதம் : - இது பாதத்தின் மேல் 
கனத்த பளு ஏறுவதால் நேரி 
டக்கூடியது . 

வலி , வீக்கம் , 
சக்தி அற்றுப்போதல் முதலி 
யன இதன் குறிகள் . 

சிகிச்சை : - குதிகால் முதல் 
பெருவிரல் வரையில் படியும் 
படியான அகலமும் நீளமு 
முள்ள ஒரு பக்தையை எடுத்து அகற்குச் சும்மாடு 
வைத்து , உள்ளங்கால் மேல் 8 என்னும் எண்ணின் 
உருவம் போல் ஒரு கட்டு கட்ட வேண்டும் . பாதத் 
தைக் உயர்த்தி வைக்க வேண்டும் . 

17. முதுகெலும்பு ஒடிதல் : - முதுகெலும்பு ,, 
அதன் மேற்படும் அடியினால் , அடிபட்ட இடத்தில் 
ஒடியலாம் ; அல்லது வேறு இடத்தில் படும் அடியினா 
லுண்டாகும் அதிர்ச்சியினால் ஓடியலாம் . உயரத்தி 
லிருந்து மல்லாக்காக ஒரு கட்டையில் குறுக்கேயோ 
அல்லது மேடுபள்ள மான கரையிலோ விழுவது நேர்முக 
மான தாக்குதல் ; கலைகீழாக விழுந்து கழுத்தை முறித் 
துக்கொள்ளுவது நேர்முகமாக இல்லாத காக்கு கல் . 
குறிகள் : - எப்போதும் 

கடுமையான 
காயம் பட்டிருக்கும் . முள்ளந்தண்டுக் கொடியில் காயம் 


முதுகில் 


103 


அவயவங்கள் 


அனுப்ப 


கூடாது . 


ஏற்பட்டதால் கீழ்ப்பாகமாக உள்ள 
செயலற்று அவை உணர்ச்சியை இழந்துவிடும் . 

சிகிச்சை : -டாக்டருக்கு சொல்லி 
வேவண்டும் . முதுகை எந்தக் காரணத்தாலும் வளைக்கக் 

டாக்டர் வரும்வரையில் நோயாளியைத் 
தொந்தரவு செய்யாமல் இருக்கவேண்டும் . ஏனெனில் , 
அப்படியும் இப்படியும் முதுகை வளைத்தாலும் , அசைத் 
தாலும் முள்ளந்தண்டுக் கொடிக்கு மென்மேலும் 
கெடுதலுண்டாகும் . டாக்டர் வராத பக்ஷத்தில் நோ 
யாளிபைக் கீழே கூறியபடி ஒரு டோலி அல்லது 
கதவில் வைத்துத் தூக்கிக்கொண்டு போகவேண்டும் . 

( a ) அதைத் தூக்க நான்கு பேர்கள் ஏற்பாடு 
செய்துகொள்ள வேண்டும் . ஒருவன் கலைப்பக்கத்தைத் 
தூக்க வேண்டும் . ஒருவன் கால்பக்கத்தைத் தூக்க 
வேண்டும் . பாக்கி இருவரும் , நோயாளியின் ஒவ் 
வொரு பக்கத்திலும் நின்றுகொண்டு ஒவ்வொருவனும் 
தன் ஒரு கையால் அக்குளுக்கு எதிரிலுள்ள சட்டை 
யைக் 

கெட்டியாய்ப் பிடித்துக்கொண்டும் , மற்றொரு 
கையால் பிருஷ்ட பாகத்துக்கு எதிரிலுள்ள சட்டை 
யைக் கெட்டியாய்ப் பிடித்துக்கொண்டும் இருக்க 
வேண்டும் . நான்கு பேரும் ஒரே காலத்தில் நோயா 
ளியை டோலியில் தூக்கி வைத்துத் தாங்கள் போய்ச் 
சேரவேண்டிய இடத்திற்கு வந்தவுடனே மெதுவாய் 
டோலியை இறக்க வேண்டும் . 


104 


( b ) நோயாளியின் மேற் சட்டையின் கழுத்துப் 
பட்டையை மேற்புறமாய் மடக்கவேண்டும் ; சட்டை 
யின் ஒவ்வொரு ஓரத்திலும் ஒரு தடி அல்லது 
குடையை வைத்துச் சுருட்டவேண்டும் . அவைகளின் 
முனைகள் அவன் தலையின் உச்சிக்குச்சரியாய் வாவேண் 
டும் . தலையின் கீழே ஒரு அகலமான கட்டு அல்லது 
கைக்குட்டையைப் போட்டு இருபக்கத்திலுமுள்ள 
தடிகளோடு முடிய வேண்டும் . சட்டை இல்லாமற் 
போனாலும் , இருந்தும் வலுவாக இல்லையென்று 
தோன்றினாலும் , நோயாயிளியின் கீழே அநேக கட்டுக் 
களைப் போட்டு முடிய வேண்டும் . 

சுளுக்குகள் 
ஒரு பூட்டின் கலைகளில் சில கிழிக்கப்படுவதால் 
சுளுக்கு உண்டாகிறது . ஆனால் , போதுமான விசை 
யில்லாமையால் எலும்புகள் மாத்திரம் ஒன்றை விட்டு 
ஒன்று நழுவுகிறதில்லை . 

குறிகள் : - முறுக்கி விட்டவுடனே , பூட்டில் 
வலி , வீக்கம் , அசைக்க முடியாமை , பூட்டின் மேல் 
நிறம் மாறுதல் முதலியன . 

சிகிச்சை : - சுளுக்கு நேர்ந்த இடத்தை இப்படி 
யப்படி அசையவொட்டாமல் பார்த்துக்கொண்டிருக்க 
வேண்டும் . குளிர்ந்த நீர் அல்லது பனிக்கட்டி (ice ) 


AHARASAH SENFOGI S SARASWA 

105 
கலந்த நீரில் துணியை நனைத்து மேலே போடவேண் 
டும் . துணி எப்போதும் ஈரமாகவே இருக்கும்படிச் 
செய்யவேண்டும் . அதிக வலியும் வீக்க டிமிருந்து 
குளிர்ந்த நீர் பொறுக்க முடியாமற் போனால் வெந்நீரால் 
ஒத்தடங் கொடுக்கவேண்டும் . சுளுக்குண்டான இடத் 
தைக் கொஞ்சம் உயரத்தில் தூக்கி வைக்க வேண்டும் . 

சதைகள் நீட்டப்படுதலும் கிழிக்கப்படுதலும் : 
கடுமையான வேலை செய்யும் போது , தசைகளாவது 
அவைகளின் கலைகளாவது அதிகமாக நீண்டுவிடலாம் . 
அதற்கு 

: தசைகள் நீளுகல் ” என்று பெயர் . அவை 
கிழிந்து போனாலோ , அதை சதைகள் கிழிக்கப்படு 
தல் " என்று சொல்லப்படும் . 

குறிகள் : - வலியும் , வீக்கமும் , இசிவும் உண் 
டாகல் . 
சிகிச்சை : - மேலே சுளுக்குக்குச் 

சொன்ன 
படியே இதற்கும் செய்ய வேண்டும் . 


TANJORE 


ஐந்தாவது அத்தியாயம் 
சுவால சம்பந்தமான 
உறுப்புக்களுக்கு ஏற்படும் விபத் 
துகளும் , விஷசம்பந்தமும் 


-00-9oo 


குரல் வளை அல்லது சுவாஸக் குழாய் ( wind 
pipe ) , சுவாஸத் குழற்கிளை ( the bronchial tube ) , 
நுரையீரல் (lungs ) ஆகிய இவைகள் சுவாஸத்தில் 
சம்பந்தப்பட்ட உறுப்புக்கள் . யுக்தவய தடைந்தவர் 
- ஒரு நிமிஷத்திற்கு 15 முதல் 18 தடவை வரையில் சுவா 
ஸம் விடுகிறார் . ஆனால் , ஒரு சிறு குழந்தையோ ஒரு 
நிமிஷத்திற்கு ஏறக்குறைய 20 தடவை சுவாஸம் விடுக 
றது . காற்றானது மூக்கினாலும் வாயினாலும் உட் 
சென்று குரல் வளை அல்லது சுவாஸக் குழாய் மார்க்க 
மாக சுவாஸக் குழற்களைக்கும் , நுரையீரல்களுக்கும் 
(lungs ) செல்லுகின்றது . உயிர்க்குக் காற்றே பிரதா 
னம் . சுவாஸித்தலில் ( respiration ) இரண்டு செய்கை 
கள் அடங்கியுள்ளன . சுவாஸத்தை உட்கொள்ளுதல் 
(inspiration ), அதாவது மார்ப்புக்கூடு விரியும்போது 
வெளிக்காற்று நுரையீரலுக்குள் பிரவேசித்தல் ஒன்று ; 


107 


வாயை 


சுவாஸம் வெளிவிடுதல் ( expiration ) , அதாவது மார் 
புக்கூடு சுருங்கும்போது சுவாஸம் நுரையீரல்களி 
லிருந்து வெளியே வருதல் மற்றொன்று . சுவாஸிப் 
பது நின்றுபோனால் திக்கு முக்காட நேரிடும் . 

1 . தண்ணீரில் மூழ்கி சுவாஸம் நின்று போன 
வர்கள் போல் இருப்பவர்க்குச் செய்யவேண்டிய சிகிச் 
சை : - நீந்தத் தெரியாத மனிதன் ஒருவன் தண்ணீரில் 
விழுந்தால் தான் முழுகிப்போகா தபடி , தன்னைக் காப் 
பாற்றிக்கொள்ளக்கூடும் . எப்படியெனில் , மல்லாக்கப் 
படுத்துக்கொண்டு கலையை கீழாகவும் , 
மேலாகவும் வைத்துக்கொள்ளுவது ஒருவழி ; நுரை 
யீரலை நிரப்பிக்கொண்டு வெகுநேரம் சுவாஸத்தை 
இழுத்து கொஞ்சமாக சுவாஸத்தை வெளிவிடுவது 
மற்றொருவழி . தன் கைகளை தண்ணீர் மட்டத்திற்கு 
மேலே தூக்காமலிருப்பது இன்னொருவழி . வெகு 
நேரம் தண்ணீரில் இருந்தபோதிலும் பிராணன் 
போகாமலிருக்குமாதலால் , தண்ணீரில் முழுகியவர்கள் 
மேலுக்குச் செத்தவர்கள் போல் இருப்பார்கள் என்றே 
நினைத்துக் கொள்ள வேண்டும் . பிராணனை 
தற்கு சாந்தமாகவும் , எச்சரிக்கையாகவும் , விடாமுயற்சி 
யோடும் , தளராத 

ஊக்கத்தோடும் பிரயத்தனம் 
செய்ய வேண்டும் . காலகாமதங் கூடாது . சீக்கிரத்தில் 
நோயாளி சொஸ்தமாகாவிடில் குறைந்தது ஒன்றரை 
மணி நேரம் வரையில் சிகிச்சையை 

இடைவிடாமல் 


108 


ತಾ ? 


செய்ய வேண்டும் . முதல் முதல் தீவிரமாய்ச் செய்ய 
வேண்டிய வேலை யாதெனில் , சுவாஸித்தலைச் சரியான 

நிலைமைக்குக் 

திரும்பக் 
கொண்டு வருகலே 

நம் 
முடைய யத்தனத்தால் 
மூச்சு வரும்படிச் செய்வ 
தற்கு ( artificial respira 
tion ) முன்பே வைத்திய 
ருக்கும் , உலர்ந்த 
களுக்கும் , கம்பளங்களுக் 
கும் , 

சொல்லியனு 
வேண்டும் . கழுத்து , இடுப்பு 
இவைகளில் இறுகக் கட்டி 
யிருக்கும் உடையைக் 
தளர்த்த வேண்டும் . 
யாளியினுடைய 

தொண் 
டைக்குள் விரலை விட்டு 

சேறு , மணல் , புல் , கடற் 
1 - ம் படம் . 

பாசி முதலியன விருந்தால் 
அவைகளை யெடுத்துவிடவேண்டும் . நோயாளி குழந் 
தையாயிருந்தால் முதற் படத்திற் காட்டியபடித் 
தலைகீழாக நோயாளியை கொஞ்சநேரம் 

கொஞ்சநேரம் பிடித்து , 
காற்றுக் குழாய் , நுரையீரல் ஆகிய விடங்களிலிருந்து 


- 


நோ 


109 


குழாய் 


லிருந்து 


தண்ணீர் வெளியே வரும்படிச் 

செய்ய வேண்டும் . 
நோயாளி யுக்தவயதடைந்தவராக விருந்தால் , நோ 
யாளியின் முகத்தைக் 
கீழே தொங்கவிட்டு 
இடுப்பில் கையைக் 
கொடுத்து மத்தியில் 
பிடித்து இரண்டொரு 
விநாடி நேரம் தூக்கி 
தொண்டை , 

மேல் 
சுவாஸக் 
இவைகளி 
தண்ணீர் வடியும்படிச் 
செய்து , பிறகு நோ 
யாளியை மல்லாக்கப் 
படுக்க வைக்க வேண் 
டும் . ( இரண்டாம் 
படத்தைப் பார்க்க . ) 
நோயாளி 

ஸ தூல 
சரீரியாகவிருந்து ஒரு 
மனிதனால் 
வும் பிடிக்கவும் முடி 
யாவிட்டால் 3 - ம் 

2 - ம் படம் . 
படத்தில் காட்டியபடிச் செய்ய வேண்டும் . மூச்சு 


தூக்க 


110 


நிற்காமல் இருந்தால் மூச்சைவரவழைக்கும் முறையைக் 
கையாளாமல் நிறுத்தி , ஸ்மெல்லிங் ஸால்ட்டை (smell 
ing salts ) மூக்கில் முகரும்படிச் செய்து , மார்புக்கூடு , 
கைகால்கள் , இவைகளை அழுத்தித் தேய்த்து சூடு 
உண்டாக்க வேண்டும் . மூச்சு நின்றிருந்தால் நம் யத்த 
னத்தால் மூச்சு உண்டாக்கும் முறையைக் கையாள 


3 - ம் படம் , 
வேண்டும் . நம் யத்தனத்தால் மூச்சு உண்டாக்கும் 
முறைகள் மூன்று வகைப்படும் . ( 1 ) டக்டர் ஸில்வெஸ் 
டர் முறை ( Dr. Sylvestre s method ), ( 2 ) ப்சொ 
பெஸர் ஷேபர் முறை , ( Professor Schafer s me 
thod ) (3 ) CaCuriol Lamp ( Laborde s method ) . 

டாக்டர் ஸில்வெஸ்டர் முறை : - ஒரு கைக்குட் 
டையால் நாக்கைக் கெட்டியாய்ப்பிடித்து வெளியே 
இழுக்க வேண்டும் . பக்கத்திலுள்ளவர்களைக் கொண்டு 


111 


நாக்கைப் பிடித்துக்கொண் டிருக்கும்படிச் செய்ய 
வேண்டும் . நாக்கை வெளியே இழுத்துப் பிடித்துக் 
கொள்ள வேண்டிய தவசியம் . ஏனெனில் பிரஞ்ஞை 


சுவாஸத்தை உட்கொள்ளுதல் . 
இல்லாத சமயத்தில் நாக்கு உள்ளே இழுத்துக் 
கொண்டு நுரையீரலுக்குள் காற்றுச் செல்லவொட் 
டாமல் வழியை யடைத்துவிடும் . தலையையும் கோவை 
யும் ஜாக்கிரதையாக உயர்த்தி , தோட்பட்டைகளின் 
கீழே ஒரு மடித்த அங்கியை வைத்துப் பின் சொல் 
லியபடி நம் யத்தனத்தால் மூச்சு உண்டாக்கும் 
உபாயத்தைக் , கையாள வேண்டும் . அதாவது , கலையி 
லிருந்து ஒரு அடி தூரம் ஒத்தி உன் முழங்கால் 
களில் ஒன்றையாவது அல்லது இரண்டையுமாவது 
முட்டி போட்டுக்கொள்ள வேண்டும் . முழங்கைக்குச் 


112 


சற்றுக் கீழே நோயாளியின் கைகளைப் பிடித்துக் 
கொண்டு இரண்டு விநாடி நேரம் மார்புக்கூட்டின் முன் 
புறத்திலும் , பக்கங்களிலும் கெட்டியாய் அமுக்கவேண் 
டும் . இம்மாதிரிச் செய்வது சுவாஸத்தை வெளிவிடும் 
விதத்தை யொத்திருப்பதால் நுரையீரல்களிலிருந்து 


சுவாஸத்தை வெளிவிடுதல் 
அசுத்தமான காற்று வெளிவருகிறது . 

காற்று வெளிவருகிறது . இப்போது , 
சுவாஸக்கை உட்கொள்ளச்செய்யும் முறையைக் 
கையாள வேண்டும் . அதற்கு, முழங்கைக்கு அடுத்தாற் 
போல் கீழே , நோயாளியின் முன்கைகளை உன் கைக 
ளால் பிடித்துத் தூக்கித் தேகத்திற்கப்பால் நீ இருக்கும் 
பக்கத்திற்குக் கொண்டுபோகவேண்டும் . முழங்கைகள் 
பூமியைத் தொட்டுக்கொண்டிருக்கவேண்டும் . புஜங்கள் 
தேகத்தின் ஒழுங்குக்கு வரும்போது இரண்டு விநாடி 


113 


அவைகளைக் கீழ்ப் பக்கமாகஇழுக்கவேண்டும் . இதனால் 
மார்புக்கூடு அகன்று , மிகுதியுள்ள இடத்தை யடைக்க 
வெளிக்காற்று வேகமாய் நுரையீரலுக்குள் செல்லும் . 
சுவாஸத்தை உட்கொள்ளுதல் , சுவாஸம் விடுதல் 
ஆகிய இரண்டு முறைகளையும் யுக்தவயதடைந்தவருக்கு 
ஒரு நிமிஷத்திற்கு 15 - தடவையும் ஒரு குழந்தைக்கு 
20- கடவையும் செய்ய வேண்டும் . 


சுவாஸத்தை உட்கொள்ளுதல் 
ஷேபர் முறை : - நோயாளியைக் குப்புறப் படுக்க 
வைக்க வேண்டும் . எப்படியெனில் , மடித்த அங்கியை 
மார்புக்கூட்டின் அடிப்பாகத்தில் வைத்து முகம் கீழே 
கரையில் படும்படிச்செய்து , மூக்கும் வாயும் கரை 
யில்படாதபடி கலையை ஒரு பக்கமாய்த் திருப்பி 
வைக்கவேண்டும் . நோயாளியின் தலைப் பார்வையாய் , 
அவன் பக்கத்தில் முட்டி போட்டுக் கொள்ள வேண்டும் . 


8 


114 


கீழாயுள்ள விலாவெலும்புகளின் மேல் முதுகின் அடி 
வாரத்தில் பக்கத்திற்கு ஒன்றாய் உன் உள்ளங்கைகளை 
வைத்துக்கொள்ளவேண்டும் . ஆனால் உள்ளங்கைகள் 
விலாவெலும்புகளுக்குக் கீழே இருக்கக்கூடாது . இப் 
போது , நீ முன்னால் சாய்ந்து கொண்டு உன் பளுமுழு 


சுவாஸத்தை வெளிவிடுதல் 
வதும் பிணியாளிமீது உறைக்கும்படி உன் கைகளால் 
அமுக்க வேண்டும் . இம்மாதிரிச்செய்வதால் , நோயா 
ளியின் நுரையீரலுக்குள்ளிருக்கும் காற்றும் , கண் 
ணீரும் வெளிப்படுத்தப்படும் . பிறகு , நீ மெதுவாய் 
பளுவைக்குறைத்துக்கொண்டு நிமிரவேண்டும் . ஆனால் 
கைகளை மட்டும் முதுகன் மேல் வைக்கிருக்கவேண்டும் . 
இதே மாதிரியாக குனிந்து கொண்டும் நிமிர்ந்து கொண் 
டும் ஒரு நிமிஷத்திற்கு 12 , அல்லது 15 கடவை செய்து 
கொண்டேயிருக்கவேண்டும் . பிணியாளி மூச்சை சாகா 


115 


ரணமாய் விடவும் வாங்கவும் முடிகிறவரையிலாவது , 
அல்லது அரைமணி நேரமாவது விடாமல் இப்படிச் 
செய்து கொண்டிருக்கவேண்டும் . இந்த முறையில் 
உள்ள குணம் என்னவெனில் இதைச் செய்ய 

ஒரு 
மனிதரே போதும் . மேலும் , வாய்க்கு 

வெளியில் 


சுவாஸத்தை உட்கொள்ளுதல் 
நாக்கை இழுத்துப் பிடிக்க வேண்டிய அவசியமில்லை . 
ஏனெனில் தாடை கீழ்ப்புறமாக இருப்பதால் , நாக்கு 
உள்ளே இழுத்துக்கொண்டு விடுமென்கிற பயமில்லை . 

லாபோர்டே முறை : - குழந்தைகள் திக்குமுக்கா 
டிப் போனாலும் , விலாவெலும்புகள் ஒடிந்து போயிருந் 
தாலும் , இந்த முறை உபயோகமாக விருக்கும் . நோ 
யாளியை மல்லாக்கவாவது ஒருக்கணித்தாவது படுக்க 


116 


வைக்க வேண்டும் . வாயைத் திறந்து உள்ளேயிருக்கும் 
மஷ்டுக்களை எடுக்கவேண்டும் . மோவாய்க் கட்டையை 
தணித்து வைக்கவேண்டும் . கைக்குட்டையைக்கொண்டு 
நாக்கைப் பிடித்து வெளியே இழுக்க வேண்டும் . இரண்டு 
விநாடி நாக்கை நன்றாய் இழுத்துப் பிடித்துக் கொண் 
டிருந்து பிறகு விட்டுவிடவேண்டும் . இந்த மாதிரி 
நிமிஷத்திற்குப் பதினைந்து தடவை திருப்பித் திருப்பிச் 
செய்து கொண்டிருக்கவேண்டும் . 

ஜலத்தில் மூழ்கியவர்களுக்கு பின்னால் செய்ய 
வேண்டிய சிகிச்சை: - நோயாளி கானாக மூச்சு வாங்க , 
விட ஆரம்பிப்பதற்கு , நம் யக்கனக்கால் மூச்சு உண் 
டாக்கும் உபாயத்தின் காலத்கை அதற்குத் தக்கபடி 
ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் . மூச்சு பழைய 
நிலைமைக்கு வரும்போது , மூச்சு உண்டுபண்ணும் முறை 
யைக் கைவிட்டு கீழேயிருந்து மேல் நோக்காய் கால் 
களையும் கைகளையும் செவ்வையாய்த் தேய்த்து 
இரக்க ஓட்டமும் உண்டாக்க வேண்டும் . ஈர வஸ்தி 
சங்களைக் களைந்து கம்பளங்களாலும், உலர்ந்த வஸ்திரங் 
களாலும் தேகத்தை மூட வேண்டும் . 
லுள்ள வீட்டிற்கு நோயாளியைக் கொண்டுபோய் 
உலர்ந்த கம்பளங்களால் போர்க்தி , வெந்நீர் அடங்கிய 
புட்டிகளையும் நெருப்பில் காய்ச்சின செங்கற்களையும் 
கம்பளத்திற்குள் வைத்து தேகத்தின் ஒவ்வொரு 


ச் சூடும் 


அருகாமையி 


117 


பக்கத்திலும் , காலிலும் ஒத்தடம் கொடுக்கவேண் 
டும் . நோயாளிக்கு மூர்ச்சை தெளிந்து விழுங்கக் 
கூடிய சந்தி ஏற்பட்டால் கொஞ்சம் சூடான காப்பி 
அல்லது தேயிலைக் கண்ணீரைக் கொடுக்கவேண்டும் .. 
சுவாஸம் மீண்டும் நின்று போய்விடாமல் நோயாளி 
யைக் கவனித்துப் பார்த்துக் கொண்டிருக்கவேண்டும் . 
மூச்சு நின்றாலோ , உடனே மறுபடியும் மூச்சு உண் 
டாக்கும் முறையைக் கையாள வேண்டும் . 

குறிப்பு : -- மூச்சு அடியோடு நின்றுவிட்டால் கான் 
நம் யத்கனத்தால் மூச்சு உண்டாக்கும் முறையைக் 
கையாள வேண்டும் . 

திக்கு முக்காடிப் போய் அதனால் செத்தாற்போல் 
கிடப்பவர்க்குச் செய்யவேண்டிய சிசிச்சை : 

( a ) தூக்குப் போட்டுக் கொள்வதால் நேருதல் : 
நோயாளியின் இடுப்பைப் பிடித்துக்கொண்டு கேகக் 
கைத் தூக்கிப்பிடித்து , கயிற்றை யறுத்து , நோயா 
ளியைப் பத்திரமாய்க் கீழே இறக்க வேண்டும் . கழுத் 
திலுள்ள கயிற்றை அப்புறப்படுத்தி , இறுகக்கட்டியுள்ள 
உடையைத் தளர்த்தவேண்டும் . 

நாக்கை வாய்க்கு 
வெளியே இழுத்துவைக்கவேண்டும் . நம் யத்தனத் 
தால் மூச்சுண்டாக்கும் முறையைக் கையாள வேண்டும் . 
நோயாளி மூர்ச்சைதெளிந்து எழுந்தவுடனே சூடான 


118 


காப்பி அல்லது தேத் தண்ணீரைக் கொடுக்கவேண் 
டும் . 

( B ) புகை அல்லது விஷக்காற்றினால் திக்கு முக் 
காடிடுதல் : - சாதாரண நிலக்கரிவாயு , அடுப்புக்கரி 
எரிவதால் உண்டாகும் புகை , சாக்கடை , கிணறுகள் 
இவைகளிலுள்ள கரிமலவாயு , தீப்பற்றி யெரியும் 
அறையிலிருந்து உண்டாகும் புகை ஆகிய இவை 
களால் திக்கு முக்காட்டம் நேரிடும் . 

குறிகள் : - நோயாளி பிரஞ்ஞை யற்றிருப்பான் . 
முகம் கறுப்பு நிறமாக விருக்கும் . சுவாஸம் மெதுவா 
யிருக்கும் ; அல்லது அடியோடு நின்றிருக்கும் . 

சிகிச்சை : - நோயாளியைச் சுத்தமான காற் 
றுள்ள இடத்திற்குக் கொண்டுபோகவேண்டும் . காற்று 
சூடான வுடனே மேலே கிளப்பும் இயல்புடைய 
தாகையால் புகைக் காற்றுள்ள அறையில் கரைக்கு 
அருகாமையிலுள்ள காற்று மிகவும் சுத்தமாகவிருக்கும் . 
தீப்பற்றியெரியும் அறையிலிருந்து ஒரு மனிகனைக் 
காப்பாற்றுவதற்கு பின் சொல்லிய முன்ஜாக்கிரதை 
கள் உபயோகமாக விருக்கும் : - தண்ணீரில் நனைக்க 
ஒரு கைக்குட்டையை நீ உன் வாய் , மூக்கு இவைகளின் 
மேலே போட்டு இறுகக் கட்டிக்கொள்ள வேண்டும் . 
பெருமூச்சு வாங்கி நுரையீரல்களைச் சுத்தமானகாற்றால் 
நிரப்பிக் கொள்ளவேண்டும் . 

நகர்ந்து 


கரையில் 


119 


கொண்டே 

அறைக்குள் நுழைந்து க கவுகளையும் 
ஜன்னல்களையும் திறந்து காற்று வரும்படிச் செய்ய 
வேண்டும் . சுத்தமான காற்று உள்ள இடத்திற்கு 
நோயாளியைக் கொண்டுவந்தவுடன் அவன் இறுகக் 
கட்டியுள்ள உடையைக் தளர்த்திவிடவேண்டும் . 
நோயாளி மயக்கம் தெளிந்து எழுந்தவுடன் அவனுக்கு 
சூடான காப்பி அல்லது தேத் தண்ணீரைக் கொடுக்க 
வேண்டும் . 

( c ) மண் அல்லது இடிபாடு மார்புக்கூட்டின் 
மேல் விழுந்து அமுக்குதல் : - அவ்விதம் காக்கப்பட்ட 
வரைச் சீக்கிரத்தில் வெளியே எடுத்துப் போடவேண் 
டும் ஸ்மெல்லிங் ஸால்டு ( smelling salts) அல்லது 
நவச்சாரம் ( Ammonia ) 

( Ammonia ) இவைகளை மூக்கண்னை 
முகரும்படிப் பிடிக்கவேண்டும் . மூச்சுண்டாக்கும் 
முறைகளைக் கையாள வேண்டும் . 

( d ) தொண்டை அடைப்பு :-சாப்பாட்டை 
அவசரம் அவசரமாய் விழுங்குவதாலும் , நாணயங்களை 
அல்லது பொய்ப் பற்களை விழுங்குவதாலும் இது 
சாதாரணமாய் உண்டாகின்றது . 

சிகிச்சை : - வாயின் அடிப்பாகத்தில் அடைத் 
துக்கொண்டிருக்கும் வஸ்துவை விரலைவிட்டு கொக்கி 
போல் அதில் மாட்டி இழுத்துவிடவேண்டும் . அப்படி 
யெடுக்க முடியாத பக்ஷத்தில் காற்றுக் குழாயின் 


120 


மார்க்கத்தை விட்டுத் தொண்டைக்குள்ளே அதைக் 
தள்ள வேண்டும் . நோயாளியைச் சாய்ந்து கொள்ளும் 
படிச் சொல்லி முதுகின் மேல் கட்டுவதால் அன்னிய 
வஸ்துக்கள் சில சமயங்களில் வெளியே வந்து விழலாம் . 
அதை எடுத்தும் நோயாளி மூச்சு விடாக பக்ஷத்தில் 
மூச்சு உண்டாக்கும் முறையைக் கையாள வேண்டும் . 

விஷசம்பந்தம் 
விஷம் தேகத்தில் சேர்ந்துவிடும் போது , என்ன 
விஷமென்பதைக் கண்டுபிடிப்பது அநேகமாக துர்லபம் . 
ஆன துபற்றி , காரணம் கெரியாமல் விஷம் சரீரத்தில் 
சேர்ந்திருந்தால் அதற்குப் பின் சொல்லியபடி சிகிச்சை 
செய்ய வேண்டும் : 

முதலில் , டாக்டருக்கு சொல்லி 
யனுப்ப வேண்டும் . 

உதடுகள் , வாயின் உட்புறம் 
ஆகிய இவைகளில் ஏதாகிலும் கறை இருக்கிறதா 
என்று பார்க்க வேண்டும் . கறையிருந்தால் , நோயா 
ளிக்கு வாந்தியை உண்டுபண்ணும் 

மருந்துகளைக் 
கொடுக்கக்கூடாது . ஏனென்றால் , 

வாய் 
போவதாலேயே கறை காணப்படுகிறது . வாந்தியை 
யுண்டுபண்ணினால் வெந்து போன இரைப்பையின் 
பக்கங்கள் கிழிந்துவிடலாம் . இப்படிப்பட்ட சந்தர்ப் 
பங்களில் , நல்லெண்ணெய் , 

ஆமணக்கெண்ணெய் , 
தேங்காயெண்ணெய் , முட்டையின் வெள்ளைக்கரு, 


வெந்து 


121 


பார்லி கஞ்சி , பால் , முட்டைக்கரு கலந்தபர்ல் , ஆகிய 
இவைகளைக் கொடுக்க வேண்டும் . கறைகளில்லாமலிருந் 
தால் தொண்டைக்கு அடியில் விரலைவிட்டுக் குமட்டலை 
யும் வாந்தியையும் உண்டுபண்ணவேண்டும் . இதனால் 
வாந்தியாகாவிட்டால் அடியில் கண்ட வாந்திபண்ணும் 
பருந்துகளைக் கொடுக்க வேண்டும் ; 

( 1 ) ஒரு டம்ப்ளர் அல்லது குடிக்கும் பாத்திரக் 
தில் வெத வெதப்பான வெந்நீரை நிறையவிட்டு ஒரு 
கரண்டி கடுகை பொடி பண்ணிப்போட்டுக் கலக்கிக் 
கொடுக்கவேண்டும் ; 

( 2 ) அல்லது அரை டம்ப்ளர் வெத வெதப்பான 
ஜலத்தில் இரண்டு கரண்டி உப்பைப் போட்டுக் கொடுக்க 
வேண்டும் ; 

( 3 ) அல்லது 10 நிமிஷத்திற்கு ஒரு தடவை ஒரு 
கரண்டி யளவு சாராயத்திலிறக்கின வாந்தி மருந்து 
திராவகக்கைக் கொடுக்க வேண்டும் ( Wine of ipe 
cac ) . நோயாளிக்குத் தூக்கம் வரும் போலிருந்தால் 
அவனை இங்கு மங்கும் நடக்கும்படிச் செய்கோ, 
அல்லது முதுகில் கட்டிக்கொடுத்தோ , அல்லது குடிக்க 
நல்ல காப்பிக் கண்ணீர் கொடுக்கோ , தூங்கவொட்டா 
மல் விழித்துக் கொண்டிருக்கும்படிச் செய்ய வேண்டும் . 
மேற் சொல்லியவை யாவும் செய்தானவுடன் உட் 
கொண்ட விஷத்தின் குணத்தைக் கண்டறிய வேண் 


122 


டும் . அதற்காக கோப்பை , கிளாஸ் 

இவைகளில் 
ஏதாகிலும் குடித்த மீதி தங்கியிருக்கிறதா என்று 
பார்க்க வேண்டும் , அல்லது நோயாளியை வினவவேண் 
டும் . அவன் உட்கொண்டது சங்கத்திராவகங்கள் 
( acids) சம்பந்தமான விஷம் என்று நிச்சயப்பட்டால் 
அதற்கு ஒரு கரண்டி அல்லது இரண்டு கரண்டி மக்னீ 
ஷியா ( magnesia ) , சாக்குக்கட்டி , சுவரில் பூசியுள்ள 
சுண்ணாம்பு , ஸோடா , சுண்ணாம்புத் தண்ணீர் இவை 
களைக் கொடுக்க வேண்டும் காய்ச்சுப்புக்களைச் (alka 
lies ) சாப்பிட்டிருந்தால் , எலுமிச்சம்பழச் சாறு , 
காடி , புளித் தண்ணீர் , கிச்சிலிப்பழச்சாறு இவைகளைக் 
கொடுக்க வேண்டும் . சங்கத்திராவகங்களும் காய்ச்சுப்பு 
களும் மாற்று மருந்துகளானபடியால் , ஒன்றின் 
குணத்தை மற்றொன்று மாற்றி சமனப்படுத்தும் . 
வாந்தி பண்ணின வஸ்துக்களையெல்லாம் டாக்டருக்குக் 
காண்பிக்கும் பொருட்டு பத்திரமாய் வைத்திருக்க 
வேண்டும் . இரைப்பை , அன்னவாஹினி இவை 
விஷங்களினால் வெந்து போகாமலிருக்கும் பொருட்டு 
எரிச்சலை மட்டுப்படுத்துங் 

குணமுள்ள நல்லெண் 
ணெய் , ஆமணக்கெண்ணெய் , வெள்ளைக்கரு, பால் , 
மாகரைத்த நீர் , கோந்து கலந்த தண்ணீர் முதலிய 
எண்ணெய்ப் பதார்த்தங்களைத் தாராளமாய் உள்ளுக் 
குக் கொடுக்க வேண்டும் . நோயாளியை வாந்தி பண் 


123 


ணும்படிச் செய்யக் கூடாமற் போய் , டாக்டர் நேரஞ் 
சென்று வருவதாயிருந்தால் , உடனே இரப்பைப் பம் 
பைக்கொண்டு . ( stomach pump ) விஷத்தை யெடுத்து 
விடவேண்டும் . இரைப்பைப் பம்புக்கு பதிலாக ஒரு 
கண்ணாடி புனலில் ( glass funnel ) ஒரு கஜம் இந்தியா 
எப்பர் குழாயை (India rubber) மாட்டி உபயோகிக் 


கலாம் . இரைப்பையைப் பின்வருமாறு சுத்தம் செய்ய 
வேண்டும் : - இந்தியா ரப்பர் குழாயின் திறந்த முனையை 
நோயாளியின் கொண்டைக்குள்ளும் அன்ன வாஹினிக் 
குள்ளும் விட்டு இரைப்பை வரையிற் சேரும்படி 
அவனை 20 அல்லது 25 

அல்லது 25 அங்குல நீளத்திற்கு 
அந்தக்குழாயை விழுங்கும்படிச் செய்யவேண்டும் . 


124 


புனல் மாட்டியிருக்கிற மற்றோர் முனையை அவன் 
தலைக்கு மேலே தூக்கி இரைப்பை எவ்வளவு கொள் 
ளுமோ அவ்வளவு தண்ணீரை அகன் வழியாய் 
விடவேண்டும் . பிறகு காலியாயிருக்கும் முனையை 
இரைப்பை மட்டத்திற்குக் கீழே வரும்படித் தாழ்த்தி 
னால் இரைப்பையிலுள்ளவை யாவும் தானாக வெளியே 
வந்து விடும் . இதே பிரகாரம் அநேக தடவை செய்ய 
வேண்டும் . 

விஷங்கள் மூன்று வகைப்படும் - அதாவது 
அரிக்கிற விஷங்கள் ( corrosives ) ; ( 2 ) எரிக்கிற 
விஷங்கள் ( irritants ) ; ( 3 ) மயக்கம் உண்டாக்கும் 
விஷங்கள் ( narcotics ). 

( 1 ) அரிக்கிற விஷங்கள் : - இதிற் சேர்ந்தவை 
கந்தகத் திராவகம் (sulphuric acid ) , உப்புத்திரா 
வகம் ( hydrochloric acid ) , வெடியுப்புத் திராவகம் , 
( nitric acid ) , சோடாகார உப்பு ( caustic soda ) , 
பொட்டாஷ்கார உப்பு ( eaustic potash ), நவச்சாரம் 
( ammonia ) , கார்பாலிக் திராவகம் ( carbolic acid ) 
முதலியன . 

அரிக்கிற விஷங்களின் குறிகள் : - உதடுகள் , வாய் , 
தொண்டை இவைகளில் வெள்ளைக் கறை ஏற்பட்டு 
அவை சுருங்கியிருக்கும் ; இரைப்பையில் வலி , 
களைப்பு , வாய் , தொண்டை , இரைப்பை இவைகளில் 


125 


கொடிய எரிச்சல் , பேசமுடியாமை , வாந்தி செய்யும் 
போது இரத்தம் கலந்து வருகல் . 

சிகிச்சை :- வாந்தியை உண்டுபண்ணும் மருந்தைக் 
கொடுக்கக்கூடாது . தண்ணீர் , பார்லி கஞ்சி , பால் , 
முட்டை இவைகளைக் கொடுத்து விஷத்தைக் கரைக்க 
வேண்டும் . உட்கொண்ட விஷமானது கந்தகத் திராவ 
கம் , உப்புத்திராவகம் முதலிய தாதுவர்க்கங்களி 
லிருந்து இறக்கின சங்கத்திராவகங்களாகில் அந்த 
விஷத்தை மாற்றி சமனப்படுத்தும் குணத்தையுடைய 
தான சாக்குக்கட்டி , சுவரில் பூசியிருக்கும் சுண்ணாம்பு 
இவைகளைக் கொடுக்கவேண்டும் கார்பாலிக் திரா 
வகமாயிருந்தால் அரை பயின்ட் ஜலத்தில் அரை 
அவுன்ஸ் பேதியுப்பு அல்லது ஸல்பேட் ஆப் ஸோடா 
( sulphate of soda ) கலந்து கொடுக்க வேண்டும் . 
காய்ச்சுப்புகளாகில் , இரண்டு மூன்று காண்டி காடியை 
யாவது , எலுமிச்சம் பழச்சாறு , புளி ஆகிய இவை 
களைத் தண்ணீரில் கலந்தாவது கொடுக்க வேண்டும் . 

எரிக்கிற விஷங்கள் : - அவையாவன -- பாஷா 
ணம் ( arsenic ) ; எட்டிக்கொட்டை ஸத்து ( strych 
nine ); பாதரசம் ( mercury ); ஈயம் (lead ); தாம் 
பிரம் ( copper ) ; தீமுறு பாஷாணம் (phosphorus ) ; 
இது எலி பாஷாணங்களிலும் வத்திக் குச்சிகளிலும் 
உள்ளது ; கண்ணாடித் தூள் ( powdered glass ) ; 


126 


கிரோஸினாயில் ( kerosine oil ) ; டர்பண்டைன் எண் 
ணெய் ( turpentine ) ; அழுகிய மீன் ( rotten fish ) ; 
அழுகிய மாமிசம் (rotten mutton ). 

குறிகள் : - இரைப்பையிலும் குடல்களிலும் வலி , 
வாந்தியும் பேதியும் உண்டாதல் , களை , தசை இறுக்கம் 
முதலியன . 

சிகிச்சை : - வாந்தியை உண்டுபண்ணும் படியான 
மருந்துகளைக் கொடுக்தோ அல்லது இரைப்பையைக் 
கழுவியோ விஷக்கை வெளிப்படுத்திவிட்டு, பிறகு 
எரிச்சலை மட்டுப்படுத்தும்படியான பானங்களை அதிக 
மாகக் கொடுக்கவேண்டும் . நல்ல காப்பி அல்லது நீரைக் 
கொடுத்துக் களையைத் தீர்க்க வேண்டும் . கண்ணாடித் 
தூளை உட்கொண்டிருந்தால் , முதலில் சொட்டி , உருளைக் 
கிழங்கு , சாதம் , வாழைப்பழம் முதலிய கனத்த ஆகா 
ரத்தைக் கொடுக்கவேண்டும் . அப்படிச் செய்வதால் 
கண்ணாடித் தூள்கள் ஆகாரத்தில் ஒட்டிக்கொண்டு 
இரைப்பையின் பக்கங்களைக் குத்திக் கிழித்து விடா 
மல் இருக்கும் . பின்னிட்டு வாந்தியை 

உண்டுபண் 
மருந்தைக் கொடுக்கவேண்டும் . எட்டிக் 
கொட்டையை உட்கொண்டிருந்தால் , இசிவு உண்டா 
கும் . கிசோஸினாயில் சாப்பிட்டிருந்தால் வாந்தி பண் 
ணும்படிச் செய்து தீபனத்தை யுண்டாக்கும் வஸ்துக் 
களைக் கொடுக்கவேண்டும் . தீமுறு பாஷாணத்தை உட் 


மை 


127 


கொண்டிருந்தால் , ஐந்து கிரேயின் ( grains ) பொடாஷ் 
பர்மாங்கனேட்டை ( potash permanganate ) அரை 
பயின்ட் தண்ணீரில் கலக்கி வாந்தியை யுண்டுபண்ணும் 
மருந்துகளோடு கொடுக்க வேண்டும் . எண்ணெய்களைக் 
காடுக்கக்கூடாது . 

மயக்கத்தை உண்டாக்கும் விஷங்கள் : - அபினி 
யும் அதில் செய்யும் குளோ ரடயின் ( chlorodyne ), 
காம்பரோடயின் ( camphorodyne) , மார்பியா 
( morphia ), ஸிரப் ஆப் பாப்பீஸ் ( syrup of poppies ) 
ஆகிய மருந்துகளும் , சாராயம் , குளோரல் (chloral ), 
பெலடொனா, ( belladonna ) தாதுரா , ( dhatura ) , 
பிரஸ்ஸிக் திராவகம் , கோகெயின் ( cocaine ) , 
( பங்கி அல்லது கஞ்சா ) இவை முதலியனவாகும் . 

குறிகள் : -- அதிக உறக்கம் ஏற்பட்டு கடைசியில் 
பிரஞ்ஞை தப்பிப்போகும் . அபினி சம்பந்தப்பட்ட 
விஷங்கள் கலக்கும் போது , கண்ணிலுள்ள கருவிழிகள் 
குண்டூசியின் 

அடி அளவு சிறுத்துவிடும் . மூச்சு 
ஆழ்ந்தும் , மெதுவாகியும் குறட்டையுடன் கூடியுமிருக் 
கும் . சர்மம் ஜில்லிட்டு , நீலநிறமடையும் . காதுசா , 
பெலடோனா, பங்கி முதலிய விஷங்கள் கலந்திருந்தால் , 
கண் கருவிழிகள் அகன்றிருக்கும் . பிரஸ்ஸிக் திராவ 
கத்தை உட்கொண்டிருந்தால் சுவாஸமானது கசப்பு 
வாதுமைக்கொட்டை வாசனையடிக்கும் . 


சணல் 


128 


சிகிச்சை- வாந்தி உண்டு பண்ணும் மருந்துகளைக் 
கொடுத்து விஷத்தை வெளிப்படுத்தவேண்டும் . கோ 
யாளி விழித்திருக்கும்படி செய்ய வேண்டும் . களையால் 
சுருண்டுவிழும் நிலைமையில் 

பிணியாளி இருந்தால் , 
நல்ல காப்பி அல்லது தேநீரைக் கொடுக்க வேண்டும் . 
காண்டில் ப்ளூயிட் ( Condy s fluid ) என்கிற ஒளஷ 
கத்தை ஓர் கரண்டி அளவு எடுத்து அரைடம்ப்ளர் நீரில் 
சேர்த்துக் கலக்கிக் கொடுக்கவேண்டும் . நோயாளிக்குச் 
சுவாஸம் நின்றுவிட்டால் மூச்சை யுண்டாக்கும் முறை 
யைக்கையாளவேண்டும் . 

விஷத்திற்குச் செய்ய வேண்டிய பொதுசிகிச்சை : 

1. விஷத்தை வெளிப்படுத்து வாயில் கறை 
யிருந்தால் மாத்திரம் கூடாது ). 

2. விஷத்தைக் கரைத்துவிடு ( அதற்கு கைக் 
கெட்டின வஸ்து தண்ணீர் ) 

3. விஷத்தைக் கழி ( அல்லது மாற்று மருந்தைக் 
கொடுத்து விஷத்தைக் கொல்லு ) 

4. களையைத் தீர் ( அதற்கு சுட்ச்சுட நல்லகாப்பி 
அல்லது தேநீரைக் கொடு) 

5. மூச்சு வரப்பண்ணு ( சுவாசம் நின்றுபோனா 
லொழிய இதைச் செய்யக்கூடாது ). 


ஆறாவது அத்தியாயம் 


நரம்பின் அமைப்பு . 


தேகத்தின் செயல்கள் யாவற்றுக்கும் நரம்பு 
களே காரணம் . 

நரம்பின் அமைப்பு இருவகைப்படும் : 
( a ) அமுது 

கண்டகம் ( மனோவசியத்திற்கு 
உட்பட்டது ) . 

( 6 ) அநுகாபவுணர்ச்சி ( மனோ வசியத்திற்குக் 
கட்டுப்படாதது ) . 

அமுத கண்டகத்கைச் சேர்ந்த உறுப்புக்களா 


வன : 


கபாலத்துள் அடங்கியதும் , உணர்ச்சிக்கு 
இருப்பிடமான துமான மூளை . 

( 2 ) மூளையின் நரம்புக் கூட்டிலிருந்து கிளம்பி 
நீண்டுவரும் முள்ளந்தண்டுக் கொடி . 

( 3 ) மூளையில் உற்பத்தியாகி கலையின் கானாபாகங் 
களுக்கும் பரவும் 12 ஜதை நரம்புகள் . 

மேற்சொல்லிய நரம்புகள் தவிர , முள்ளெலும் 
புகளுக் கிடையிலிருந்து கிளம்பி 

சதைகளுக்கும் 


9 


130 


சர்மத்துக்கும் பரவும் வேறு முப்பத்தோரு ஜகை 
நரம்புகள் இருக்கின்றன . இந்த நரம்புகள் யாவும் 
முள்ளந்தண்டுக் கொடியின் மேல் பாகத்திலாவது 
மூளையின் அடிப்பாகத்திலாவது ஒன்றை யொன்று 
கடக்கும் . இதனால் சேகத்தின் வலதுபக்கம் மூளையின் 
இடது பாகத்தின் சுவாதீனத்திலும் , தேகத்தின் 

டது பக்கம் மூளையின் வலது பக்கத்தின் ஆதீனத்தி 
லும் இருக்கும் . 
முதுகெலும்புக்கு நேராக 

அதன் முன்னால் 
மண்டையோடு முதல் முள்ளந் தண்டின் அடிப்பாகம் 
வரையில் இருபக்கங்களிலுமுள்ள சங்கிலி போன்ற 
நரம்புகளுக்கு அநுகாபவுணர்ச்சி நரம்புகள் என்று 
பெயர் . இவைகள் மனதின் சக்திக்குட்பட்டவையல்ல . 
சுயேச்சையாய்க் கங்கள் காரியத்தை நடக்கவல்லவை . 
இரக்கச் சுழற்சி , சுவாஸிக்கல் , பொசிவு, கழிவுமுத 
லியவற்றை அவை ஒழுங்குப்படுத்தகின்றன. 

மயக்கம் ( அதாவது பிரஞ்ஞை கப்பிப் போதல் ) 
( insensibility or unconsciousness ) : - அநேக 
வித ஆபத்துக்களிலும் திடீரென்று நோய் காணும் 
போதும் மயக்கம் உண்டாகும் . மூளை சரியாய் வேலை 
செய்யாமல் ஒழுங்கு தப்பிப் போனால் , மயக்கத்துக்கு 
ஏதுவாகும் . மயக்கம் சிறிது நேரம் 

நேரம் இருந்தாலும் 
இருக்கும் அல்லது வெகுநேரமிருந்தாலும் இருக்கும் ; 


131 


அல்லது கடைசியாக அகனால் மரணமும் நேரிடக்கூடும் . 
மயக்கம் பின்வருங் காரணங்களால் உண்டாகலாம் : -- 

1. மூளை கலங்குகல் ( concussion ) . 
2. மூளை அமுக்கப்படுதல் ( compression ) . 
3. லக்குவா ( apoplexy ). 
4. காக்கைவலி ( epilepsy ). 
5. சூக்கவாயு சம்பந்தமான வலி ( hysteria ) . 
6. களைப்பு ( fainting ) . 
7. குழந்கைகளுக்கு வரும் இழுப்பு ( infantile 
convulsions ) . 

. 
8. அதிர்ச்சி ( shock ). 
9. காது ஒடுங்குதல் ( collapse ). 
10. கடுமையான வெய்யிலில் அடிபடுதல் 

( sunstroke and heatstroke ) . 
11. மூச்சடைப்பு ( asphyxia ) . 

. 
12. மின்சாரம் , மின்னல் இவைகளால் உண்டா 

கும் அதிர்ச்சி ( shock from electricity 

and lightning ) . 
மயக்கம் கண்ட ஒரு மனிதனைப் பரிசோதிப்ப 
கெப்படி ? 

முதலில் கண்ணில் உணர்ச்சி இருக்கிறதா என்று 
கவனிக்கவேண்டும் . 

வெள்ளை விழியைக் 


அதாவது , வெள்ளை 


132 


வென்று 


தொட்டு , கண்ணைச் சிமிட்டுகிறானா என்று பார்க்க 
வேண்டும் . பிறகு விழி ஒரே நிலையில் இருக்கிறதா 

கண்டறிய வேண்டும் . பிணியாளி பிரஞ் 
ஞையை இழந்திருந்தால் கண்களில் உணர்ச்சி இராது . 
விழிகள் நிலைத்திருக்கும் . தேகத்தில் எங்கேயாகிலும் 
கை கால்கள் விழுந்து போய்விட்டனவா வென்று 
பார்க்கவேண்டும் .அதைக் கண்டுபிடிக்கவேண்டுமானால் , 
உள்ளங்காலைக் கிள்ளி , அல்லது குத்திப்பார்க்கவேண் 
டும் . கால் விழுந்திருக்கால் உணர்ச்சி 
மலும் , ஒவ்வொரு புஜத்தையும் காலையும் தனிக் 
தனியே தூக்கிப் பார்க்கால் , பாரிசவாயு 

பாரிசவாயு கண்ட 
கையிலாவது காலிலாவது எதிர்ப்பு இராது . 

மயக்கத்திற்குச் செய்யவேண்டிய பொதுச் 
சிகிச்சை : 

1. டாக்டரை உடனே வரவழைக்கவேண்டும் . 

2. நோயாளியை மல்லாக்கப் படுக்கவைக்கவேண் 
டும் . 

வெளுக்திருந்தால் , நோயாளியின் 
கலையையும் கோள்களையும் தேகக்கோடொத்தாற் 
போல் வைக்கவேண்டும் . நோயாளியின் முகம் சிவந் 
திருக்கால் அவன் தலையையும் , கோள்களையும் சற்று 
உயர்த்தி , கலையணையை அல்லது படிக்க அங்கியைக் 
தலையின் கீழே வைக்கவேண்டும் . 


3. முகம் 


133 


4 . மார்பைச் சுற்றி இறுகக் கட்டியுள்ள கழுக் 
துப்பட்டை , பெல்ட் , உக்கரீயம் முதலியவற்றைத் 
களர்ச்கிவிடவேண்டும் . 

5. ஆண்பிள்ளைகளாக இருக்கால் நிஜார்க்கச்சு 
களையும் , நிஜார்பேல் பொக்கானையும் , பெண்களா 
யிருந்தால் ரவிக்கைகளையும் களர்த்திவிடவேண்டும் . 

6. சுக்கமான காற்று தாராளமாய் வரும்படிச் 
செய்ய வேண்டும் . 

7. முகத்தில் ஏதாகிலும் இழுப்பு வந்திருந்தால் 
நோயாளி நாக்கைக் கடித்துக்கொள்ளாமல் கடுப்ப 
கற்கு பற்களின் இடையில் எதையாகிலும் வைக்க 
வேண்டும் . 

8. கேகக்கையும் , முக்கியமாய்க் கலையையும் , 
பரிசோதித்துப் பார்த்து , காயங்கள் , உடைப்புக்கள் 
ஏதாகிலும் இருக்கின்றவா என்று கண்டறிய வேண்டும் . 

9. அப்படியிருந்தால் , அதற்குண்டான சிகிச்சை 
களைச் செய்ய வேண்டும் . 

10. இரத்தவொழுக்கிருந்தால் அதை 
வேண்டும் . 

11. தேகத்தைச் சூடாகவும் , தலையைக் குளிர்ச்சி 
யாகவும் வைத்திருக்க வேண்டும் . 


134 


மூச்சு 


12. வைத்தியர் வரும் வரையில் நோயாளியை 
அசைய வொட்டாமல் வைத்திருக்கவேண்டும் . 

13. மயக்கத்திற்குக் காரணம் எற்படாவிட்டால் 
தீபனத்தை யுண்டுபண்ணும் பானங்களையாவது போஜ 
னத்தையாவது கொடுக்கக்கூடாது . 

14. வாந்தி யெடுக்க வேண்டும் போலிருந்தால் 
அவன் தலையை ஒரு பக்கமாகத்திருப்பிக், தோள்களை 
உயர்த்திப் பிடிக்க வேண்டும் . 
15. தேவையிருந்தால் , 

உண்டாக்கும் 
முறைகளைக் கையாள வேண்டும் . 

(i ) மூளை கலங்குதல் : - கலையில் அடிபட்டாலும் , 
சலையின் மேல் ஏதாகிலும் விழுந்தாலும் , மூளை கலங் 
கிப்போகும் . அது சற்று நேரம் இலேசாக இருந்து 
கெளியலாம் ; அல்லது கடுமையாகவிருந்து அதிக 
நேரம் நீடித்திருக்கலாம் . 

குறிகள் : - இலேசாக இருக்கும் பக்ஷத்தில் , சில 
விநாடி நேரம் திக்பிரமையாக விருக்கும் . 

ஆனால் , 
பலமாய் அடிபட்டிருந்தால் நோயாளி மயக்கங்கண்டு 
அசைவற்றுப் படுத்திருப்பான் . முகம் வெளுக்திருக் 
கும் . மூச்சு மெதுவாகவும் , லேசாகவும் வரும் . நாடிக் 
துடிப்பு பொலிந்தும் பலஹீனமடைந்து மிருக்கும் . 
உடம்பு ஜில்லிட்டு பிசு பிசு வென்று ஒட்டிக் கொள்ளு 
வது போலிருக்கும் . மயக்கந் தெளிகையில் 


135 


யாளி அநேகபாய் வாந்தி யெடுப்பான் . கூச்சல் 
போட்டால் சற்று விழித்துப் பார்ப்பான் . ஆனால் 
பழையஸ்திதி மீண்டும் வெகு சீக்கிரம் ஏற்பட்டுவிடும் . 

சிகிச்சை : - டாக்டருக்கு சொல்லியனுப்பவேண் 
டும் , இறுகக் கட்டியிருக்கும் ஆடையைத் தளர்த்தி 
விடவேண்டும் . காயங்கள் எதாகிலும் பட்டிருந்தால் 
அவைகளைக் கவனிக்க வேண்டும் . முக்கியமாய்க் கலைக் 
காயக்கைக் கவனிக்கவேண்டும் . நோயாளியை மல் 
லாக்கப் படுக்கவைக்கவேண்டும் . தேகத்தைச் சூடாய் 
வைத்திருக்கவேண்டும் . கலைக் குப் 

பனிக்கட்டியை 
( ice ) அல்லது குளிர்ந்த நீரில் நனைத்த துணியை 
வைத்துக் கட்டவேண்டும் . நோயாளியை இப்படியும் 
அப்படியும் அசையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் . 
கூச்சலிட்டு அவனை எழுப்புவதற்கு முயற்சி செய்யக் 
கூடாது . தீபனக்கை யுண்டு பண்ணும் வஸ்துக்களைக் 
கொடுக்கக்கூடாது . நோயாளிக்குச் சுத்தமான காற்று 
பூரணமாக வரும்படி செய்ய வேண்டும் . 

( ii ) மூளை அமுக்கப்படுதல் : - தலைமேல் படும் 
அடியினாலாவது , தலையின் மேல் ஏகாகிலும் வீழ்வதா 
லாவது மூளை அமுக்கப்படலாம் . உடைந்த கண்ட 
எலும்பின் துண்டு மூளையில் பொத்து கொள்வதினா 
லாவது , இரக்கக்குழாய் கிழிந்து , அதிலிருந்து இரத் 
கம் பீறிட்டுக்கொண்டு மூளையின் மேற் பாகத்தில் 


136 


தங்கி , மூளைக்கும் மண்டை யோட்டுக்கும் மத்தியில் 
அடைபட்டு மூளையின் மேல் இரக்கத்தின் பாரம் 
தாங்குவதாலாவது மூளை அமுக்கப்படு மா கலால் ,, 
இதற்கு இப்பெயர் வாய்த்தது . 

குறிகள் : - சாதாரணமாய் தலையில் காயம் அல் 

வீக்கம் இருக்கும் . நோயாளிக்கு மயக்கம் 
உண்டாகும் . தேகத்தின் ஒரு பக்கத்திலாவது அல் 
லது இரண்டு பங்கங்களிலுமாவது பாரிசவாயு உண்டா 
கும் . கருவிழிகள் அளவில் சரிஸமானமாய் இருக்கும் . 
வெளிச்சம் முதலியவற்றால் கண் கூசாமல் உணர்ச்சி 
யற்றிருக்கும் . நாடி மெதுவாயும் துடிப்பாயும் இருக் 
கும் . சுவாசம் மெலிந்து குறட்டையுடன் கூடியதாக 
இருக்கும் . 
சிகிச்சை : - டாக்டரை 

வரவழைக்கவேண்டும் . 
இறுகக் கட்டிய உடையைத் தளர்த்தி , நோயாளியை 
மல்லாக்கப் படுக்கவைத்து , கேகத்தைச் சூடாயும் 
கலையைக் குளிர்ச்சியாயும் வைத்திருக்க வேண்டும் . 
மூளை கலங்கியிருந்தால் என்ன சிகிச்சையோ அதே 
சிகிச்சையை இதற்கும் செய்ய வேண்டும் . 

(iii ) லக்குவா : - இது சாதாரணமாய் முதிர்ந்த 
வயதினருக்கே உண்டாகும் . மூளை பதார்த்தத்தில் 
கொந்து பட்ட இரத்தக்குழாய் உடைந்து போவதால் 
லக்குவா ஏற்படுகிறது . 


137 


குறிகள் : -- திடீரென்று மயக்கம் வரும் . நோயாளி 
கீழே விழுந்து அசைவற்றுப் படுத்திருப்பான் . அநேக 
மாய் , வாய் ஒரு பக்கமாய் இழுத்துக்கொள்ளும் . 
மூச்சு விடும் போதெல்லாம் கன்னங்கள் உப்பிக்கொள் 
ளும் . சேகத்தின் ஒரு பக்கம் பாரிசவாயு கண்டு ,, 
முகம் சிவந்திருக்கும் . மூச்சு ஆழ்ந்து இரைச்சலுடன் 
கூடியதாகவிருக்கும் . கண் விழிகள் சுரணையற்று , நாடி 
மெதுவாக அடித்துக்கொள்ளும் 

சிகிச்சை : - மூளை அமுக்கப்பட்டிருக்கும் போது 
செய்கிற மாதிரியே இப்போதும் செய்ய வேண்டும் . 

( iv ) காக்கைவலி : - மனிதர்களுக்கு எந்த வயதி 
லும் காக்கைவலி வரலாம் . ஆனால் அது சாதாரண 
மாய் வாலிபர்களுக்குக் கான் வருகிறது . மேலும் 
இது வம்ச பரம்பரையை யொட்டியும் வரும் . 

குறிகள் : - வலி முன்னெச்சரிச்கை யில்லாமலே 
திடீரென்று வந்து விடுகிறது . நோயாளி வீச்சென்று 
கக்திக்கொண்டே மயக்கமடைந்து கீழே விழுகிறான் . 
கால் கைகள் , சில சமயங்களில் கலையும் உடம்பும் , 
முறுக்கிக்கொண்டு 

இழுக்கும் . கைகள் 
கெட்டியாய் மூடப் பட்டிருக்கும் . வாயில் நுரை தள் 
ளும் , நாக்கைக் கடித்துக் கொள்வதால் இரத்தம் 
பொசிந்து அநேகமாய் நுரையுடன் கலந்துவரும் .. 
தலை ஒரு பக்கமாய்ச் சாய்ந்திருக்கும் . முகம் கரு 


பலமாக 


138 


நீல நிறபடையும் . கண்விழிகள் சிறிதாகிவிடும் . வலி ஒரு 
நிமிஷம் அல்லது இரண்டு நிமிஷகாலந் கான் இருக்கும் . 
வலி நின்றவுடனே நோயாளி தூங்கிவிடுவான் . 
சிகிச்சை : - இறுகக் கட்டியுள்ள 

ஆடையைத் 
களர்த்த வேண்டும் . ஒரு கார்க்கு ( cork ) அல்லது 
மரத்துண்டில் துணியைச் சுற்றி , நாக்குக்குக் கெடுதி 
நேராதபடி பற்களுக் கிடையில் வைக்கவேண்டும் . ஓர் 
அங்கியையோ வேஷ்டியையோ சுருட்டிக் கலையின் 
கீழே கலையணையாக வைக்க வேண்டும் . வலி வந்திருக் 
கும் போது , அவன் கை கால்களை முட்டுக் கனமாகப் 
பிடிக்கக்கூடாது . ஆனால் , அவனை அருகிலுள்ள மேஜை 
முதலிய சாமான்களில் போய் மோதிக் காயம்பட்டுக் 
கொள்ளாதபடி கவனித்துக் கொள்ள வேண்டும் . வலி 
நின்றவுடனே நன்றாய்த் தூங்கும்படி விட்டு விடவேண் 
இம் . தீபன வஸ்துக்களைக் கொடுக்கக்கூடாது . 

( v ) சூதகவாயு சம்பந்தமான வலிப்புகள் : - இது 
சாகாரணமாய்ப் 

பயங்காளிகளான வாலிப ஸ்திரீ 
களுக்குக்கான் வருகின்றது . மனக் கொதிப்பு , துக் 
கம் , அபரிமிதமான சந்கோஷம் இவைகளினாலும் , சில 
சமயங்களில் நிஷ்காரண மாயும் , இந்த வலி உண்டா 
கும் . 

குறிகள் : -- நோயாளிக்கு - ஆவேசம் உண்டாகி 
அவள் காரணமில்லாமல் சிரிப்பாள் , அழுவாள் , பெரு 


139 


மூச்சு விடுவாள் .. சில சமயங்களில் அசையாமல் 
படுத்திருப்பாள் . இன்னும் சில சமயங்களில் அங்கு 
மிங்கும் புரளுவாள் . கால்களை உதைத்துக்கொள்ளு 
வாள் . கை முஷ்டியை இறுக்கிக் கொள்ளுவாள் . அரு 
கில் யாரிருந்தாலும் அவர்களைப் பிடித்துக் கொள்ளு 
வாள் . விழிகள் சில 

சில சமயங்களில் மேலே போய் 
மறைந்திருக்கும் . கண்கள் மூடி மூடித் திறக்கும் . 
நோயாளி முற்றிலும் பிரஞ்ஞையற்றிராள் . தன் மேல் 
கயை வையுமென்பாள் . சில சமயங்களில் கண்களைப் 
பாதி திறந்து , அருகிலுள்ள வர்கள் என்ன பேசிக் 
கொள்கிறார்கள் என்று கவனிப்பாள் . 
சிகிச்சை : - நோயாளியிடம் கொஞ்சங் 
காட்டக்கூடாது . 

கடுமையாகப் 
பேசவேண்டும் . சிரித்து விளையாடும் சிநேகிதர்களை 
யும் பந்துக்களையும் வரவிடக்கூடாது . சுத்தமான 
காற்று 

வரவிடவேண்டும் . கலையின் மேல் 
ரைக் கொட்டுவதாக பயமுறுத்கவேண்டும் . அவ்விதம் 
செய்தும் வலி நிற்காவிட்டால் , அவள் மேல் தண்ணீ 
ரைக் கெளிக்கவேண்டும் . இந்த வலிகளுக்கு எது 
வாயிருப்பது 

வியாதியா கலால் அவ்வியாதிக்குத் 
சுகுந்த வைத்தியம் செய்ய வேண்டும் . 

( vi ) மயக்கம் : - மூளைக்குப் போதுமான இரத்தம் 
செல்லாததால் மயக்கம் ஏற்படுகிறது . இருதயத்தின் 


கயை 


அவளுடன் 


தண்ணீ 


140 


பச 


பலக்குறைவினாலும் இது நேரிடுகிறது . இதன்றியும் , 
பசி , இளைப்பு , மனக்கொதிப்பு , பயம் , உஷ்ணம் , 
இரத்த மின்மை , இருகயக்கைச் சேர்ந்த வியாதி , 
ஜனநெருக்க முள்ள அறையிலிருக்கல் ஆகிய இக்கார 
ணங்களாலும் மயக்கம் ஏற்படலாம் . 

குறிகள் : - நோயாளியின் தேகம் வெளுத்துப் 
போகும் . 

தலை சுற்றுவதாக அவன் சொல்லலாம் . 
நடக்கையில் தடுமாற்ற மிருக்கும் . உட்கார்ந்திருக்கும் 
போது , இருப்புக்கொள்ளாமல் இங்குமங்கும் உலாவு 
வான் . பிரஞ்ஞை தவறியதும் கீழே விழுந்து அசை 
வற்றுப் படுத்துக்கொள்வான் . தேகம் 
வென்றிருக்கும் . நெற்றியில் வியர்வை முத்துப்போல் 
வடியும் . சுவாஸம் துரிதமாய் மேல் மூச்சாக வரும் . 
கொட்டாவியும் கூடக் கலந்துகொள்ளும் . 
மெலிந்து போகும் . 

சிகிச்சை : - இறுகக் கட்டிய உடைகளைத் தளர்த்தி 
விடவேண்டும் . நோயாளியின் கலை , தோள் , சரீரம் 
இவை ஒரே மட்டத்திலிருக்கும் படி மல்லாக்கப் படுக்க 
வைக்கவேண்டும் . கால்களைத் தூக்கலாக வைக்கவேண் 
டும் . காசாள மாய்க் காற்று வரவிடவேண்டும் . ஸ்மெல் 
லிங் ஸால்டை ( smelling salt ) முகரும்படி மூக் 
கண்டை பிடிக்கவேண்டும் . பிரஞ்ஞைவந்தவுடன் குடிக் 
கத் தேத்தண்ணீர் அல்லது காப்பி கொடுக்க வேண்டும் . 


காது 


141 


கைகளையும் முகத்தையும் குளிர்ந்த நீரால் கழுவ 
வேண்டும் . 

( vii ) குழந்தைகளுக்கு வரும் இழுப்புகள் : - சாதா 
ரணமாக பல் முளைக்கும் போதும் , இரைப்பை அல்லது 
குடல்களில் ஏகாகிலும் மந்தத்தால் தொந்தரவு இருக் 
கும்போதும் . இந்த இழுப்புகள் வருகின்றன . 

குறிகள் : - மயக்கம் , கைகால்களிலும் முண்டத் 
திலுமுள்ள சதைகள் சுருங்குதல் , முகம் நீலவர்ண 
மாதல் , தங்கித் தங்கி மூச்சு விடுதல் , வாயில் நுரை 
தள்ளுதல் ஆகிய இவைகளே . 

சிகிச்சை : -டாக்டருக்குச் சொல்லியனுப்ப 
வேண்டும் . அதற்கிடையில் , வெந்நீரில் குழந்தையை 
உட்கார்த்திவைக்கவேண்டும் . 10 அல்லது 20 நிமிஷம் 
வரையில் அந்த வெந்நீரிலேயே இருக்கட்டும் . குளிர்ந்த 
கண்ணீர் அல்லது பனிக்கட்டி ( ice ) நீரில் நனைத்த 
ஒரு துணியைத் கலையின் உச்சியில் போடவேண்டும் . 

எச்சரிக்கை : - குளிர்ந்த ஜலத்தை தொட்டியில் 
வைத்து , அதில் குழந்தையை இறக்கி விட்டு , பிறகு 
வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவதால் மேல் 
தோல் உஷ்ணத்தால் உறிந்து போக நேரிடும் . ஆகை 
யால், அப் மாதிரிச் செய்யக்கூடாது . உன் கையை 
வெந்நீரில் விட்டு அதன் உஷ்ணம் தேகம் தாங்கக் 
கூடியகா என்று முன்னால் பார்க்க வேண்டும் . 


142 


( viii ) அதிர்ச்சி : - பிராணாகாரமான தேக உறுப்புக் 
களில் நரம்புகளுக்குள்ள அதிகாரம் தடைப்பட்டு 
நிற்கும் நிலைமைக்கே அதிர்ச்சி என்று பெயர் . எலும்பு 
கள் முறிகல் , தீப்பிடித்தல் , விஷமேறுகல் , பயம் 
முதலிய கொடுமையான அபாயங்களால் இது நேரிடு 


கிறது . 


குறிகள் : - நோயாளிக்குக் குளிர் உண்டாகும் . 
தேகத்தில் நடுக்கல் ஏற்படும் . தேகச்சூடு சகஜ அள 
வுக்குக் ( அதாவது 98 டிகிரிக்குக் ) குறைந்திருக்கும் . 
சுவாஸம் மெலிந்து , நாடி ஒடுங்கி , முகம் வெளுத்து , 
கண்கள் ஆழ்ந்து , விழிகள் அகன்று இருக்கும் . 
சிகிச்சை : - நோயாளிக்குச் 

சூடான 

ஆடை 
யைப் போர்த்தி , தேகச்சூடு குறையாமல் பார்த் 
துக்கொள்ள வேண்டும் . 

உஷணமான பானங்களைக் 
கொடுக்க வேண்டும் . வெந்நீர் நிரப்பிய பட்டிகளைக் 
தேகத்தில் வைத்து ஒக்கடங் கொடுக்கவேண்டும். 
கட்டில் காற்பக்கத்தை உயர்த்தி வைக்கவேண்டும் . 

( ix ) தாது ஒடுங்குதல் :--இது சாராயம் முதலிய 
விஷபானங்களால் உண்டாகிறது . 

குறிகள் : - பிரஞ்ஞை பூரணமாக அல்லது அரை 
குறையாகத் தவறிவிடும் . சாராயம் குடித்ததால் காது 
ஒடுங்கினால் , கண் விழிகள் அகன்றிருக்கும். அபினி விஷம் 
உட்கொண்டால் விழிகள் குறுகியிருக்கும் . 


சுவாஸம் 


143 


மெலிந்தும் குறட்டையோடும் வரும் . நாடி ஒடுங்கி , 
தேகம் ஜில்லிட்டுப்போகும் . மூச்சு விம்போ 
பாது 
சில சமயங்களில் உட்கொண்ட விஷத்தின் வாசனை 
வீசலாம் . 


சிகிச்சை : -- இறுகக் கட்டிய ஆடையைத் 
தளர்த்திவிடவேண்டும் . நல்ல காற்றைக் காராளமாய் 
அனுமதிக்க வேண்டும் . 

கலையையும் 

புஜங்களையும் 
உயர்த்தி வைக்கவேண்டும் . நோயாளி வாந்தியெடுப் 
பான் போலிருந்தால் , அவனை ஒரு பக்கமாய்ச் சாய்க்குப் 
பிடித்துக்கொள்ள வேண்டும் . கைகால்களை 

அமுக்கிக் 
கேய்த்துச் சூடுண்டாக்கவேண்டும் . கம்பளி, முதலிய 
சூடுண்டுபண்ணும் போர்வைகளால் போர்த்தி வைக்க 
வேண்டும் . வெந்நீர் நிரப்பிய புட்டிகளை அவனைச் 
சுற்றிலும் வைக்கவேண்டும் . விழித்து எழுந்தவுடன் , 
காப்பி , கேக்கண்ணீர் , சூப் முதலியவற்றைக் கொடுக்க 
வேண்டும் . சாராயம் , அபினி இவைகளினால் காது 
ஒடுங்கினால் விஷங்கள் சம்பந்கமாக 127 - ம் பக்கத்தில் 
சொல்லியபடி சிசிச்சை செய்ய வேண்டும் . 

( x ) கடுமையான வெய்யிலில் அல்லது உஷ்ணத் 
தில் தாக்கப்படுதல் : - வெகு நேரம் கானவில் அடிபட்டு 
இன்ஜின் அறையில் கடும் வேலைசெய்வகாலும் , கடுமை 

வெய்யிலில் வெறுந்தலையாய் நடப்பதாலும் 
இது உண்டாகிறது . சூரிய கிரணங்களாவது , உஷ்ண 


யான 


144 


மாவது மூளையின் மேல் காக்குவதால் இது உண்டா 


கிறது . 


குறிகள் : - தலை இடி , களைப்பு, கிறுகிறுப்பு 
அல்லது தலை சுற்றல் , உடனே மயக்கம் , ஆகிய இவை 
உண்டாகும் . தோல்வறண்டு கொதிப்பெடுக்கும் . நாடி 
அதிகம் . துடித்து எழும்பும் . மூச்சு துரிதமாயும் 
இளைத்துமிருக்கும் . விழிகள் முதலில் சிறுத்து , பின் 
னால் பெருக்கும் . முகம் சிவந்து போகும் . வாந்தியும் 
அநேகமாக இருக்கும் . 

சிகிச்சை : -- டாக்டரை வரவழைக்க வேண்டும் . 
காற்று காராளபாய் வரும்படிச் செய்ய வேண்டும் . 
இறுகலாயுள்ள திணிகளைத் தளர்க்கிவிடவேண்டும் . 
நோயாளியைக் குளிர்ச்சியான இடத்திற்குக் கொண்டு 
போக வேண்டும் . கலை , கழுத்து , மார்பு , முதுகெலும்பு 
இவற்றின் மீது குளிர்ந்த நீர் அல்லது பனிக்கட்டி ( ice ) 
நீரைப் பிரயோகிக்க வேண்டும் ; அல்லது தண்ணீரில் 
நனைக்க ஒரு துணியைச் சுற்றிக் கட்ட வேண்டும் . 
நோயாளிக்கு பிரஞ்ஞை இருக்கால் குடிக்கக் குளிர்ந்த 
ஜலம் கொடுக்க வேண்டும் . கபன 

வஸ்துக்களைக் 
கொடுக்கக்கூடாது . 

இந்நோய் வராமல் தடுக்கும் விதம் : - கடும் 
கோடை காலத்தில் , பெரிய வெள்ளைக் கலைப் பாகை 
களை கலையின் மேல் தளர்த்தியாய்க் கட்டிக்கொள்ள 


145 


வேண்டும் . உடையையாவது , கழுத்துப்பட்டையை 
யாவது கழுத்தைச் சுற்றி இறுகக் கட்டிக்கொள்ளக் 


கூடாது . 


( xi ) மூச்சுத்திணறல் : - போதுமான பிராணவாயு 
இரத்தத்துடன் கலந்து இரத்தம் சுத்தியாகாமற் 
போனால் பிரஞ்ஞை கவறுகிறது . அதை மூச்சுத்திண 
றல் என்று சொல்லுகிறோம் . இதன் குறிகளைப்பற்றியும் 
சிகிச்சையைப் பற்றியும் 118 - ம் பக்கம் பார்க்க , 

( xii ) மின்சாரத்தினால் உண்டாகும் அதிர்ச்சி : 
மின்சார விளக்குகளும் மின்சார இயந்திரங்களும் உப 
யோகத்திற்கு வந்தது முதல் திறந்து வைக்கப்பட்ட 
மின்சாரக் கம்பிகள் தாக்குவதால் அதிர்ச்சிகள் ஏற்படு 
வது வரவர அதிகமாகி வருகிறது. 

குறிகள் : - திறந்திருக்கும் மின்சாரக் கம்பியைத் 
தொட்டவுடனே , திடீரென்று அதிர்ச்சி யுண்டாகிறது . 
அப்போது , பிடித்த கம்பியை விட சாத்தியமில்லாமல் 
போகிறது . கம்பியைத் தொட்டுக் கொண்டிருக்கும் 
தேகத்தின் பாகம் எரிந்து போகிறது . திடீரென்று 
கடுமையான வலி காண்கிறது . 

கடைசியாக 
லிருந்து விடுபடும்போது ஒருவிதமான கூச்சலோடு 
கீழே விழுகிறான் . மயக்கங் கண்டு சுவாஸம் நின்று 
போகலாம் . 

சிகிச்சை : - மின்சார விசையை ( electric cur 
rent ) உடனே மூடிவிட வேண்டும் . அப்படிச்செய்ய 


10 


146 


சாத்தியப்படாவிட்டால் , முதல் உதவி புரியுமுன் , 
விசைஉன்னைத் தொடாதபடி பாதுகாத்துக்கொள்ள 
வேண்டும் . இல்லாவிடில் விசையானது அதிர்ச்சியை 
உனக்குக் கொடுக்குமாகையால் , நீ நோயாளியைத் 
தொடு முன் , ரப்பர் கையுறைகள் ( gloves ), மாகிண் 
டாஷ் அங்கி , அல்லது துணி இவைகளை உபயோகப் 
படுத்தவேண்டும் . இவைகள் கிடைக்காமற்போனால் , 
உலர்ந்த கம்பளியால் செய்த சாமான்கள் , உலர்ந்த 
கட்டை , உலர்ந்த வைக்கோல் , உலர்ந்த துணி இவை 
களை உபயோகப் படுக்கவேண்டும் ; அல்லது உலர்ந்த 
சொக்காயின் மேல் நின்றுகொண்டு அவனைத் தொட 
வேண்டும் . உலோகங்கள் எல்லாவற்றையும் தவிர்க்க 
வேண்டும் . ஏனெனில் அவைகளின் மூலமாய் மின் 
சாரம் வேறொருவருக்குப் பாய்கிறது . 

நோயாளிக்குத் தீபன வஸ்துக்களைக் கொடுக்க 
வேண்டும் . 

மல்லாக்கப் படுக்கவைத்துக் 
தேகத்திற்குச் சூடுண்டாக்கவேண்டும் . 
யிருந்தால் , மூச்சு உண்டு பண்ணும் முறைகளைக் கை 
யாள வேண்டும் . 
( xili ) மின்னலால் 

உண்டாகும் அதிர்ச்சி : 
இதற்கு , மேலே மின்சாரத்துக்குச் சொல்லிய குறிக 
ளும் சிகிச்சையும் தான் . 


அவனை 


அவசியமா 


ஏழாவது அத்தியாயம் 
சுட்டபுண்கள் , இரணங்கள் 
விஷகடிகள் முதலியன 


புண்கள் 


சுட்டபுண்களும் வெந்த புண்களும் : - திராவகங் 
கள் , நெருப்பு அல்லது பழுக்கக்காய்ந்த இரும்பு 
முதலியவற்றால் சுட்ட 

உண்டாகின்றன . 
கொதிக்கும் தண்ணீர் , சூடுள்ள எண்ணெய் ஆகிய 
இவைகளால் உண்டாகும் புண்ணுக்கு வெந்த புண் 
என்று பெயர் . 

சுட்டபுண்கள் மூன்று வகையாகப் பிரிக்கப் 


( 1 ) சாதாரணமாய்த் தோல் சிவந்து போதல் .. 
( 2 ) கொப்புளங்கள் உண்டாதல் . 
( 3 ) தோலும் அதற்கடியிலுள்ள 

தசைகளும் 
பொசுங்கிக் கறுத்துப்போதல் . 

சிகிச்சை : - கொடிய சுட்டபுண்கள் எப்போதும் 
அதிக ஆபத்துக் கிடமானவை . ஏனெனில் , அந்த 
சுட்டபுண் வழியாய் நோய்களை உற்பத்தி பண்ணும் 
கிருமிகள் தேகத்திற்குள் புகுந்து , இரத்தத்தை விஷ 


148 


முதலில் 


மயமாக்கி , அதிர்ச்சியும் சேரும்போது மரணத்தை 
விளைவிக்கும் . ஆன துபற்றி , 

வெளிப்புறத்திலிருந்து 
கிருமிகள் தேகத்தினுள்ளே நுழையவெட்டாமல் 
தடுப்பதே முதல் உதவி புரிவோரின் முக்கிய நோக்க 
மாயிருக்கவேண்டும் . முதன் 

செய்ய 
வேண்டிய 

விஷயம் யாதெனில் , காற்று புண்ணி 
னுள்ளே புகவொட்டாமல் தடுக்கவேண்டும் . புண்ணின் 
மேல் துணி முதலியன மூடப்பட்டிருந்தால் , அந்த 
இடத்திலிருந்து அதை எடுப்பதற்கு முன் சிகிச்சைக்கு 
வேண்டிய சாமான்கள் எல்லாம் கையிருப்பில் இருக் 
கின்றனவா வென்று கவனித்துக் கொள்ள வேண்டும் . 
துணி தோலோடு ஒட்டிக்கொண்டிருந்தால் , அதை 
இழுக்கக் கூடாது . புண்ணைச் சுற்றியுள்ள துணியை 
மாத்திரம் கத்தரித்து அதன் மேலுள்ள துணி நாளடை 
வில் தானாக விழும்படி விட்டுவைக்கவேண்டும் . நோ 
யாளி , பூட்ஸ் ( boots ) போட்டுக்கொண்டிருந்தால் 
அதன் முன் பக்கத்திலாவது , பக்கவாட்டிலாவது , 
பின்புறத்திலாவது கத்தரித்துவிடவேண்டும் . கொப் 
புளங்களைக் குத்தக்கூடாது . ஒரு பஞ்சுத் துணியை 
போரிக் திராவகம் ( boric acid ), அல்லது பிக்ரிக் 
திராவகம் (picric acid ) முதலிய அரிப்பு மூட்டாத 
விஷமாற்றும் மருந்தில் நனைத்து , புண்மேல் போட்டு , 
பஞ்சு வைத்து , இலேசாக 

கட்டு 
கட்டவேண்டும் . சுடப்பட்ட பாகம் 

பாகம் அகலமாயிருந் 


149 


தால் பெரிய துண்டைப் போடுவதைவிட சிறு சிறு 
பஞ்சுத் துணிகளை அங்கங்கே தனித்தனியாகப் போட 
வேண்டும் . அப்படிச் செய்வதால் பின்னிட்டு இரணக் 
தைக் கொஞ்சங் கொஞ்சமாக ஆற்றிக்கொண்டு 
போகலாம் . மேலும் , அதனால் தேகத்தில் அதிகமாய் 
அதிர்ச்சியும் ஏற்படாமலிருக்கும் . கை அல்லது கால்கள் 
சுடப்பட்டிருந்தால் , சோடாஉப்பு சேர்ந்த வெதுவெதுப் 
பான சுத்த ஜலத்தில் அந்தப் பாகத்தை விட்டு வைக் 
திருந்தால் கட்டு கட்டுவதற்கு முன் காற்று உட்புகாம 
லிருக்கும் . 

கண்கள் சுடப்பட்டால் இமைகளுக் 
கிடையில் கண்ணில் சில துளி விளக்கெண்ணெயை 
விடவேண்டும் . சுட்டபுண் காயத்துடன் அதிர்ச்சியும் 
சேர்ந்து கொண்டால் அதற்குண்டான 

சிகிச்சையை 
142 - ம் பக்கத்தில் கூறியபடிச் செய்ய வேண்டும் . 


கந்தகத் திராவகம் முதலிய திராவகங்களினால் 
ரணம் ஏற்பட்டிருந்தால் , அந்தத் திராவகத்தின் சக்தி 
யைக் குறைக்கும் பொருட்டு அந்தப் பாகத்தை 
வெந்நீரில் நனைத்து , பிறகு சாதாரண சுட்ட புண் 
ணுக்கு எம்மாதிரி சிகிச்சையோ அம்மாதிரி செய்ய 
வேண்டும் . தொண்டை வெந்து போ யிருந்தால் 
கடற்பஞ்சையாவது கம்பளியையாவது வெந்நீரில் 
நனைத்துப் பிழிந்து தொண்டையின் வெளிப்பக்கம் 
வைத்துக் கட்டவேண்டும் . நோயாளிக்கு உள்ளுக்கு 


150 


எண்ணெயைக் கொடுப்பதுடன் அவன் பனிக்கட்டி 
யைச் சப்பும்படிச் சொல்லவேண்டும் . 

உடுத்திக்கொண்டிருக்கும் துணியில் தீப்பற்றிக் 
கொண்டால் செய்ய வேண்டிய சிகிச்சை : - ஒருவன் 
ஓர் அறையில் தனியாக இருக்கும்போது உடையில் 
தீப்பற்றிக்கொண்டு அது எரியாமல் புகைந்து கொண் 


டிருந்தால் உடனே அதைக் கசக்கி உடையின் தீப் 
பற்றாத மடிப்புக்களிலாவது முழங்கால்களின் மத்தியி 
லாவது அமுக்கிவிட்டு , படத்தில் காட்டியபடி உடை 
யைத் தளர்த்திவிடவேண்டும் . தீப்பற்றி எரிந்து 
கொண்டிருந்தால் உடனே நோயாளியைக் கீழே படுக்க 
வைத்து , எரிந்து கொண்டிருக்கும் பாகம் மேல்பக்கமாக 


151 


மாகக 



பாளா 


யாது . 


விரிப்பு , 


மூடிவிட 


இருக்கும்படிச் செய்ய வேண்டும் . ஏனெனில் , தீயா 
னது எப்போதும் மேல் நோக்காகச் செல்லும் குண 
முடையதாதலால் , கண் , 
முகம் இவைகளை இரண 
விடும் . 

காற் 
றில்லாவிட்டால் தீ யெரி 

ஆனது பற்றி , 
தீப்பற்றி எரியும் உடை 
யை , கம்பளம் , மேஜை 

அங்கி முக 
லியவற்றால் 
வேண்டும் . 

இவை 
உடனே தீயை அணைக் 
துவிடும் . நோயாளி 
அறையில் தனிமையாக 
விருந்தால் 
மெள்ள 

தரையோடு 
நகர்ந்து 

கொண்டே 
போய் , 

அருகாமையி 
லுள்ள கம்பளி , துணி 
முதலியவற்றை யெடுத் 
துத் தானே சுற்றிக்கொள்ள வேண்டும் . எவ்விகக் 
காரணத்தாலும் தீப்பற்றி எரியும் போது வெளியிலே 


ம வ ள 


3-ம்படம் 


152 


ஒடக் கூடாது . ஓடினால் , தீயானது விசிறி கொண்டு 
விசிறினால் எப்படி ஜ்வலிக்குமோ அப்படி வெளிக் 
காற்றால் ஜ்வாலையாகும் . 

1. இந்தப் படத்தில் கண்ட குழந்தை , தீப்பற் 
றினவுடன் வெளியில் ஓடிவந்து 

ஓடி வந்து விட்டபடியால் தீ 
ஒரே ஜ்வாலையாகிவிட்டது. 

2. இதில் , குழந்தை தன் முகத்தைக் கரையின் 
மேல் வைத்துக்கொண்டு குப்புறப் படுத்துக்கொண்ட 
படியால் , எரிந்து 

மரணமடையாமல் தப்புவித்துக் 
கொண்டது . 

3. கம்பளி , பாய் , கோணி , அங்கி முதலிய 
வற்றை மேலே போர்த்தி அமுக்கிக் கொள்வ கால் 
தீ பரவாமல் அணைந்து போவதை இப்படத்திற் 
காணலாம் . 

பூச்சிகள் , பிராணிகள் இவைகள் கொட்டுதலும் 
கடித்தலும் : - தேனீக்கள் , சிற்றீக்கள் , 
முதலிய பூச்சிகள் கொட்டினால் , அது மிகுந்த அசௌ 
கரியத்தை யுண்டுபண்ணுவதுடன் சில சமயங்களில் 
மரணத்துக்கும் ஹேதுவாகும் . 

குறிகள் : - கொட்டின விடத்தில் வீக்கமும் , நோ 
வும் ; பலமாய்க் கொட்டினால் களை , வாந்தி , பேதி , 
மயக்கம் இவை முதலியன உண்டாகும் . இடை 


குளவிகள் 


153 


யிடையே வாந்தி யுண்டாகும் . முகம் , கை , கால்கள் 
இவை வீங்கிப்போகும் . 

சிகிச்சை : - கொட்டின பாகத்தை நசுக்கி விஷத் 
தை எடுத்து விடவேண்டும் . அம்மோனியா , பிராந்தி , 
ஸோடா உப்பு , பச்சை வெங்காயம் இவைகளை மேலே 
தடவவேண்டும் ; அல்லது பொட்டாஷ் பர்மாங்க 
னேட்டை ( potash permanganate) மேலே தடவி 
நன்றாய்த் தேய்க்க வேண்டும் . அதிர்ச்சி கண்டால் 
அதற்குண்டான சிகிச்சையைச் செய்யவேண்டும் . 

குறிப்பு : - எவ்விதமான பூச்சிகள் கொட்டின 
போதிலும் அதற்கு டின்க்சர் ஆப் அயோடின் 
( tincture of idoine ) மிகச் சிறந்த மருந்து . 

பாம்புகடி 
விஷப் பாம்பானது ஒரு மனிதனையாவது , பிராணி 
யையாவது கடிக்கும் போது அவர்களின் இரத்தத்தில் 
விஷத்தைக் கக்குவ கால் அந்த விஷம் இரத்தத்தின் 
மூலமாய்க் கடிக்கப்பட்டவர்களின் இருதயம் , மூளை 
முதலிய எல்லாப் பாகங்களுக்கும் பரவுகிறது . அதனால் 
மரணம் நேருகின்றது . பாம்புகடியை அறியும் விதம் 
எப்படியெனில் , கடித்த பாகத்தில் இரத்தம் வடிந்து 
கொண்டிருக்கும் . சிறு காயங்கள் இரண்டு இருக்கும் . 
அவை ஒன்றுக்கொன்று ஓர் அங்குல தூரத்தில் 


154 


இருக்கும் . விஷமானது இரத்த ஓட்டத்தில் கலந்து 
தேகத்தின் எல்லாப் பாகங்களுக்கும் பரவாமலிருக்கும் 
படிச் செய்தால் மரணம் நேரிடாது . ஆகையால் , 
விஷங்கலந்த இரக்கமானது நாளங்கள் வழியாய் இரு 
கயத்துக்குப் போய்ச் சேராமலிருக்கும்படிச் செய்வதே 
முதல் உதவி புரிவோரின் முக்கிய வேலை . முகன் 


கடிக்க 


முதல் செய்ய வேண்டியது யாதெனில் , 
இடத்திற்கும் , இரு கயத்திற்கும் இடையில் ஒரு கட்டு 
இறுகக் கட்டி வைப்பதே. 

உகாரணம் : விரலில் 
பாம்பு கடித்திருந்தால் அப்போது விரலைச்சுற்றிலும் , 
மணிக்கட்டைச் சுற்றிலும் , முன்னங்கை, புஜம் இவை 


155 


களைச் சுற்றி இருதயத்திற்கு அருகிலும் , கயிறு , நாடா , 
கைக்குட்டை இவைகளைக்கொண்டு இறுகக் கட்ட 
வேண்டும் . இந்தக் 
கயிற்றால் விஷங்கலந்த 
இரத்தம் தேகத்தில் 
பரவாமல் 

தடைப் 
பட்டவுடனே , கடிக்கப் 
பட்ட 

இடத்தின் 
பக்கங்களில் 
கத்தி , சத்திரம் , ஊசி 
முதலியவற்றைக் கொ 
ண்டு கீறி , இரத்தம் 
வெளியே வரும்படிச் 
செய்யவேண்டும் . 
கடிக்கப்பட்ட அங்கக் 
தைக் தொங்கவிட்டுக் 

தாலும் , 
கூடுமான வரையில் 
மேலேயே 
ய அதைக் 
தணித்து வைத்துக்கொள்ளுவதாலும் , அப்போதைக் 
கப்போது வெந்நீரில் அந்தப் பாகத்தைக் கழுவுவ 
தாலும் இரத்தம் கடைப்படாமல் வெளியே வரும் . 
இதைச் செய்தானவுடனே பர்மாங்கனேட் ஆப் 


கொள்ளுவ 


156 


பொட்டாஷைப் பொடி செய்து காயத்தில் அமுக்கித் 
தேய்க்க வேண்டும் . சாத்தியப்பட்டால் , பர்மாங் 


கனேட் ஆப் பொட்டாஷைத் தண்ணீரில் கரைத்து 
கடித்த இடத்தை அதில் நனைத்து வைக்கவேண்டும் , 
அதனால் பாம்பின் விஷம் முறிந்துபோகும் . பர்மாங்க 
னேட் ஆப் பொட்டாஷ் அகப்படாத பக்ஷத்தில் . 
பழுக்கக் காய்ச்சின இரும்பினாலாவது , எரியும் விறகுக் 
கட்டையினாலாவது , காஸ்டிக் பொட்டாஷ் ( caustic 


157 


potash .) அல்லது கார்பாலிக் திராவகம் ( carbolic 
acid ) அல்லது வெடியுப்புத் திராவகம் ( nitric acid ), 
இவைகளால் 

அந்தப் 
பாகத்தை 
சுடவேண்டும் . 


நன்றா 


காப்பி , தேநீர் முதலிய 
தீபன 

பானங்களைக் 
கொடுத்து , அதிர்ச்சி , 
தாது ஒடுங்குதல் முதலிய 
வற்றிற்கு ஏற்ற சிகிச்சை 
செய்ய 

வேண்டும் . 
தேவையானால் மூச்சை 
உண்டுபண்ணும் முறை 
யைக் கையாள வேண்டும் . 


குறிப்பு : - கடித்த 
உடனே , தகுந்த ஒத் 
தாசை செய்ய மனுஷி 

இந்தப் படமானது , கடித்த 
யாள் வருவதற்குள் , உன் 
வாயில் 

காயம் இடத்தின் பக்கங்களை கீறுவ 
யாதொன்றும் இல்லாம தினால் விஷங்கலந்த இரத்தம் 
லிருந்தால் , 

வெளிப்பட்டு 
கடித்த 

வருவதைக் 
பாகத்தை வாயால் சப்பி , காண்பிக்கிறது . 


வேறு 


158 


வரும் இரத்தத்தை யுமிழ்ந்து விடவேண்டும் . சப்பின 
வுடனே, பிராந்தி முதலியவற்றால் வாயை நன்றாய்க் 
கழுவிவிடவேண்டும் . 

தேள் கொட்டுதல் : - தேள் கொட்டுவதனால் 
வலி அதிகமாய் உண்டாவதுடன் , சில சமயங்களில் 
குழந்தைகளுக்கு அது மரணத்தையும் விளைவிக்கின்றது . 
தேள் கொட்டின வுடனே ஒரு கூரிய ஊசியால் குத்தி 
னாற்போலிருக்கும் . பிறகு அநேக ஊசிகள் சொருகி 
னால் எப்படியோ அப்படிப்பட்ட 

ஒரு விதமான 
உணர்ச்சி யுண்டாகும் . 

சிகிச்சை : - கொட்டின இடத்திற்கு மேலே ஒரு 
கைக்குட்டையால் இறுகக்கட்டவேண்டும் . காயத் 
தைச் சப்பிவிடவேண்டும் . கொஞ்சம் அம்மோனியா 
வினாலும் , அல்லது காண்டீஸ் பிளூயிட்டினாலும் அல்லது 
பச்சை வெங்காயத்தை அரிந்து அந்த அரிந்த பாகத்தி 
னாலும் , அல்லது புகையிலைச் சாற்றினாலும் கொட்டின 
இடத்தை நன்றாய்த் தேய்த்துவிடவேண்டும் . 

சிலந்திப்பூச்சி முதலியவற்றின் கடிகள் : - பாம்பு 
கடிக்குச் சொன்ன மாதிரி இதற்கும் சிகிச்சை செய்ய 
வேண்டும் . [ 153 - ம் பக்கம் பார்க்க .) 

வெறி பிடித்த நாய்கள் , மிருகங்கள் இவைகளின் 
கடிகள் : - வெறி பிடித்த நாய்கள் , தேகத்தில் தரித் 
திருக்கும் உடுப்பு வழியாய்க் கடித்தால் அது அவ்வளவு 


159 


அபாயகரமான தன்று . ஏனெனில் , நாயின் பற்களி 
லிருந்து வரும் விஷங்கலந்த உமிழ்நீர் , துணியில் 
சேர்ந்துவிடும் . கடித்த நாயை எப்போதும் அடித் 
துக் கொல்லக்கூடாது . குறைந்தது 10 தினம் வரையி 
லாவது அதை பரிசோதனையில் வைத்திருக்க வேண் 
டும் . அதற்குள் அது இறந்தால் , அப்போது தான் 
வெறிபிடித்த நாய் என்று தீர்மானித்துக் கொள்ள 
வேண்டும் . 

சிகிச்சை : - பாம்பு கடிக்குச் சொன்னமாதிரி 
கடித்த பாகத்தின் மேலே அழுக்கமாய்க் கட்டுகளைக் 
கட்டிக் , காயத்தை வெந்நீரினால் கழுவவேண்டும் . சுத்த 
மான கார்பாலிக் திராவகம் அல்லது வெடியுப்புத் திரா 
வகம் இவற்றால் காயத்தைச் சுடவேண்டும் . நாய் 
கடித்த மனிதனை , கூனூரிலிருக்கிற பாஸ்டியர் இன்ஸ் 
டிடியூட் ( Pasteur Institute ) என்னும் வைத்திய 
சாலைக்கு அனுப்பவேண்டும் . 

உறைந்த பனி தேகத்தில் தாக்குவதால் உண்டா 
கும் வியாதி : - அதிகக் குளிரில் அடிபடுவதால் இது 
உண்டாகிறது . 

காது , மூக்கு , மோவாய்க் கட்டை , 
கைவிரல்கள் , கால் விரல்கள் இவைகளுக்குத் தான் இத 
னால் கெடுதி நேரிடும் . 

குறிகள்: - மேற்சொன்ன உறுப்புக்கள் முதலில் 
நீல நிறமாகமாறி , பின்னால் மெழுகு வர்ணமாகும் . 


160 


தொட்டால் ஜில்லென்றிருக்கும் ; சுரணை யில்லாமற் 
மரத்துப்போகும் . 

- சிகிச்சை : - இரத்தச் சுழற்சியை திரும்ப 
உண்டுபண்ணுவதும் , அந்தப் பாகத்திற்குச் சூடுண் 
டாக்குவதுமே சிகிச்சை செய்வதன் முக்கியக்கருத்து . 
பனி அல்லது பனிக்கட்டி கிடைக்கும் பக்ஷத்தில் 
மரத்துப்போன இடத்தில் அதை நன்றாய்த் தேய்க்க 
வேண்டும் . இல்லாவிடில் , குளிர்ந்த ஜலத்தைக் 
கொண்டாவது செவ்வையாய்த் தேய்க்க வேண்டும் . 
முதலில் பிணியாளியை குளிர்ச்சியான அறையில் 
கொண்டுபோய் விட்டு , உணர்ச்சிவந்த பிறகு சூடான 
அறைக்குக் கொண்டுபோக வேண்டும் . நோயாளிக்கு 
விழுங்கும் சத்தியுண்டான வுடனே , சூடான காப்பி 
அல்லது தேநீரைக்கொடுக்க வேண்டும் . 

காயங்களுக்கு முதல் உதவி புரிவோர் செய்ய 
வேண்டிய சிகிச்சை : 

பொது விதிகள் பின் வருமாறு : 

1 . இரத்த ஒழுக்கு இல்லாவிடில், காயத்தைச் 
சுத்தமான தண்ணீராலாவது , பனிக்கட்டி கலந்த நீரா 
லாவது நன்றாய்க் கழுவவேண்டும் . வயிறு, மார்புக்கூடு 
இவைகளில் ஊடுருவிச் செல்லும் காயங்களையும் , 
மண்டை யோட்டில் நேர்ந்த கலப்புடைப்புக்களையும் , 
டாக்டர் வருகிற வரையில் கழுவக்கூடாது . காயத் 


161 


தூக்கில் 


தைக் கழுவும்போது , சுத்தமான பஞ்சுத்துணி அல்லது 
பருக்தியும் ரோமமும் கலந்து நெய்த துணி இவை 
களைக் கொண்டு துடைத்துக் கழுவவேண்டும் . எப்போ 
தும் கடற்பஞ்சை உபயோகிக்கக்கூடாது . 

2. காயத்தின் ஓரங்களை மெதுவாய் நெருக்கி 
காயத்தின் மேலே சுத்தமான உலர்ந்த பஞ்சுக் துணி 
யைச் சும்மாடாக்கி வைத்து ஒரு கட்டால் அதைப் 
பதியச் செய்ய வேண்டும் . கை அல்லது 

புஜத்தில் 
காயம் நேர்ந்தால் , முன்னங்கையை பெரிய கைத் 

கொங்கவிடவேண்டும் . அடி வயிற்றுக்குக் 
குறுக்கே காயம் பட்டிருந்தால் , நோயாளி முழங் 
காலை மடித்து பாதி சாய்வாகப் படுத்துக்கொள்ளும் 
படிச் செய்யவேண்டும் . 

3. இரத்த ஒழுக்கு இருந்தால் , இருதயத்தின் 
மட்டத்திற்கு மேலே இருக்கும்படி காயம்பட்ட பாக 
த்தை உயர்த்திவைக்க வேண்டும் ; அல்லது , நோயாளி 
யைக் கீழே படுத்துக்கொள்ளும்படிச் செய்து , காயக் 
தில் இரத்த ஒழுக்கு காணும் இடத்தில் விரலை வைத்து 
நன்றாய் அமுக்க வேண்டும் . சுத்தமான உலர்ந்த பஞ் 
சுத் துணியைக் காயத்தில் வைத்து அடைக்க வேண் 
டும் . பஞ்சுத் துணியை மடித்து காயத்தின் மேலே 
வைத்து அழுத்தமாகக் கட்டவேண்டும் . 

4. இரத்த ஒழுக்கு நாடிக்குழாய் சம்பந்தமா 
யிருந்து நிற்காவிடில் இரு கயத்துக்கு அருகாமையில் 


11 


162 


காயத்தின் பக்கமாயுள்ள பிரதான நாடிக்குழாயை 
அமுக்கவேண்டும் . 

5. காயத்தின் மேலே விரலை வைத்து அமுக்கு 
வதால் மண்டையோட்டின் கலப்புடைப்பு , காயத்தில் 
கண்ணாடி பொத்துக்கொள்ளுதல் முதலிய சந்தர்ப் 
பங்களில் கோடுவது போல் வேறு உறுப்புக்களுக்குக் 
கெடுதியுண்டாகும் பக்ஷத்தில் காயத்தின் அருகா 
மையில் இரத்தம் கொண்டுபோகும் குழாய்களின் 
மேல்விரலை வைத்து அமுக்கி , இரத்த ஒழுக்கை நிறுத்த 
வேண்டும் . பிறகு, சுக்கமான உலர்ந்த பஞ்சுத் துணி 
யால் காயத்தை மூடவேண்டும் . 
6. இரத்த ஒழுக்கோடு கூடின 

காயங்கள் 
இருந்துவரும் பாகங்களை எப்பொழுதும் உயர்த்தி 
வைக்கவேண்டும் . 
7. எந்தவிதமான 

காயமானாலும் அதற்குச் 
சிகிச்சை செய்வதற்கு முன் சீழ் பிடிக்காமலிருக்கும்படி 
டின்க்சர் ஆப் ஐயோடின் ( tincture of iodine ) 
என்னும் திராவகத்தை மேலே தடவவேண்டும் . 

8. காயம் நல்ல வெட்டுக்காயமா யிருந்தால் , 
சதையின் முனைகளை ஒன்று சேர்த்துச் சரியான 
நிலையில் வைத்து ஜான்ஸன்ஸ் ஸ்ட்ராப்பிங் " (John 
son s Strapping ) என்னும் ஒட்டு ப்ளாஸ்திரியை 
மேலே போடவேண்டும் . 


163 


ஆயுகங்க 


காயங்கள் பின் வருமாறு வகுக்கப்படும் : 

1. வெட்டுக்காயம் (incised ) 2. கிழிப்புக்காயம் 
( lacerated ) . 3. நசுங்கின காயம் ( contused ) . 4. குத் 
துக்காயம் ( punctured ) .5 . குண்டுபட்ட காயம் ( gun 
shot ) . மேற்சொல்லிய காயங்கள் எல்லாம் கிருமிகள் 
நுழைந்கால் விஷக்காயங்களாக மாறும் . 

1. வெட்டுக் காயம் : - கூர்மையான 
ளால் நேரிடக்கூடியது . இதற்குச் சிகிச்சை செய்யும் 
போது , முதலில் இரக்க ஒழுக்கை நிறுத்தவேண்டும் . 
டின்க்சர் ஆப் ஐயோடின் என்னும் திராவகக்கைக் 
கடவி , சுக்தமான பஞ்சுத் துண்டை மேலே வைத்து 
ஒரு கட்டு கட்டவேண்டும் . 
2. கிழிப்புக் காயம் :-சோலும் 

அதனடியி 
லுள்ள பாகங்களும் கிழிந்து காயம்பட்ட இடத்தில் 
கோல் துண்டு துண்டாயும் , சமமற்றும் போயிருந் 
தால் , இதற்குக் கிழிப்புண்ட காயம் என்று பெயர் . 
இதற்கு மேற்சொல்லியபடியே சிகிச்சை செய்ய 
வேண்டும் . 

3. நசுங்கின காயம் : --ஒரு கடி , அல்லது மொக் 
கையான ஆயுதம் இவற்றால் தாக்குவதால் உண்டாகக் 
கூடும் . முன் சொல்லியபடியே இதற்கும் சிகிச்சை 
செய்யவேண்டும் . 


164 


4. குத்துக் காயம் : - கூர்மையான ஆயுதத்தால் 
இக்காயம் உண்டாகும் . கத்தி , துப்பாக்கி சனியன் 
இவற்றால் குத்துதல் இதற்கு உதாரணம் . மேற் 
சொல்லியபடி . இதற்கும் சிகிச்சை செய்ய வேண்டும் . 

5. குண்டுபட்ட காயம் : -- துப்பாக்கி குண்டு முத 
லியவற்றால் காயம்பட்டபோது அதற்குக் குண்டுப்பட்ட 
காயம் என்று பெயர். சகையினுள் நுழைந்து கொண்ட 
குண்டுகளுக்கு ஒருவி கமான சிகிச்சையும் செய்ய 
வேண்டியதில்லை . அதனால் தேகத்திற்குச் சுகக்குறைவு 
நேரிடா காதலால் , அதைப்பற்றிக் கவனிக்க வேண்டிய 
தில்லை . காயம்பட்ட இடத்தில் ஐயோடினைக் கடவு 
வதே இதற்கு ஏற்ற சிகிச்சை . 

அடிவயிற்றுக் காயங்கள் : - இம்மாதிரிக் காயங் 
களில் சில சமயம் வயிற்றுக் குள்ளிருக்கும் வஸ்துக்கள் 
காயத்தின் வழியாய் வெளிவரும் . இதைத் தடுக்க 
காயத்தின் மேலே ஒரு சுக்கமான துணியைப் போட்டு , 
அப்பொழுகப்பொழுது உப்புநீரிலாவது வெந்நீரிலாவது 
அதை நானத்துக்கொண்டே 

இருக்க வேண்டும் . 
அப்படிச் செய்வதால் , குடல்களின் மேல் பக்கம் 
உலர்ந்து போகாமலிருக்கும் . வயிற்றில் காயம் குறுக்கு 
வாட்டில் பட்டிருந்தால் , ஓர் அங்கி அல்லது வேஷ் 
டியை மடித்து , முழங்காலுக்குக் கீழே வைத்தால் 
வயிற்றின் சதைகள் அகன்று காயத்தின் முனைகளை 
ஒன்று சேர்க்கும் . 


165 


நசுங்குதல் ( bruises . ) பிடிப்புகள் ( strains ) , 
சதையும் தசைநாரும் கிழிக்கப்படுதல் : 

நசிவுகள் : -- சர்மத்தின் கீழுள்ள கந்துகக் 
குழாய்கள் கிழிக்கப் படுவதால் இவை உண்டா 
கின்றன . இந்த இரத்தக் குழாய்களிலிருந்து வெளிப் 
பட்டுப் பொசியும் இரத்தமானது நசுங்கு கலில் காணப் 
படும் வர்ண விகற்பத்துக்கு ஹேதுவாயிருக்கின்றது . 

சிகிச்சை : - மேலே பஞ்சுத் துணியை வைத்துத் 
கண்ணீர் அல்லது பனிக்கட்டி கலந்த நீர் இவற்றால் 
அதை நனைத்துக் கொண்டிருக்க வேண்டும் . அந்தப் 
பாகத்தை அசையவொட்டாமல் வைத்திருக்க 
வேண்டும் . 


பிடிப்புகள் : - இவைகள் சகையைப்பற்றியாவது 
தசையைப்பற்றியாவது இருக்கும் . ஆட்டினால் 
வலியும் , அந்தப் பாகம் நொய்மை யடைகலும் இதன் 
முக்கியக் குறிகள் . இதை அசையவொட்டாமல் 
வைத்திருப்பதும் , கட்டுக் கட்டுவதும் இதற்குச் செய்ய 
வேண்டிய சிகிச்சை . 

சதையும் தசைநாரும் கிழிக்கப்படுதல் : - காயம் 
பட்ட இடத்தில் ஓர் ஆழ்ந்த பள்ளம் இருப்பதாகக் 
காணப்படும் . மேலும் , அந்த இடம் பலமற்றுப் 


166 


போகும் . மேற்சொல்லியபடியே இதற்கும் சிகிச்சை 
செய்ய வேண்டும் . 


னது 


குடலேற்றம் ( hernia ) : - வயிற்றிலுள்ள குடலா 

சர்மத்தினுள்ளே இருக்கும் வயிற்றின் சுவரில் 
பொத்துக் கொண்டுவரும் . ஆடவரில் இது சாதாரண 
மாய் அரைப்பூட்டுக்கு மேலேயும் , ஸ்திரீகளில் அதற்குச் 
சற்று கீழாகவும் காணப்படும் . எந்தப் பாகத்தில் 
பொத்துக் கொள்ளுகிறதோ, அந்தப் பாகத்தில் குடல் 
இடுக்கிக் கொண்டாலொழிய, இதனால் தொந்தரவுக்கு 
இடமுண்டாகாது . ஆனால் , அப்படி இடுக்கிக் கொண் 
டாலோ அபாயந்தான் . 

இடுக்கிக்கொண்ட குடலேற்றத்தின் ( strangu 
lated hernia ) குறிகளாவன : - எதே 

கா சந்து விட் 
டாற்போல் உணருகல் , அரைப் பூட்டில் வீக்கம் , 
வலி , மலச்சிக்கல் , பிறகு வாந்தி முதலியன . 

சிகிச்சை : - உடனே டாக்டருக்குச் சொல்லி 
யனுப்ப வேண்டும் . நோயாளியைக் கீழே படுக்க 
வைக்க வேண்டும் . வீக்கத்தில் பனிக்கட்டியை வைக்க 
வேண்டும் ; அல்லது வெந்நீரில் நனைத்துப் பிழிந்த 
கம்பளியை மேலே போடவேண்டும் . தலையையும் 
உடலையும் உயர்த்தி , கால்களையும் துடைகளையும் 
மடித்து வைக்க வேண்டும் . 


167 


அந்நிய வஸ்துக்கள் .. 
1. தொண்டையில் ஏதேனும் சிக்கிக்கொள்ளு 
தல் : - அவசரமாய் விழுங்கப்பட்ட சோற்றுருண்டை , 
நாணயம் , பொய்ப்பல் முதலியவை சாதாரணமாய்த் 
தொண்டையில் சிக்கிக்கொள்ள 

சிக்கிக்கொள்ள கூடியவை . 
வஸ்து சுவாஸக் குழாயின் வாயிற்படியை அடைத்துக் 
கொண்டிருந்தால் , நோயாளி மூச்சு விடமுடியாது . 
முகம் சிவந்துவிடும் . சிக்கிக்கொண்ட வஸ்துவை 
வெளிப்படுத்தும் பொருட்டு , கொண்டையை பிணி 
யாளி எப்போதும் கையினால் பிடித்துக் கொண் 
டிருப்பான் . 

சிகிச்சை : -- டாக்டருக்கு உடனே சொல்லி 
யனுப்பவேண்டும் . 
வண்டும் . இதன் 

இதன் மத்தியில் நோயாளியின் 
கொண்டைக்குள் உன் விரலை சிக்கின வஸ்துவுக்கு 
அப்பால் விட்டு , உன் விரலால் சுற்றிக் கொக்கிபோல் 
மாட்டி மேலே இழுக்க வேண்டும் . இதை உன்னால் 
செய்ய முடியாத பக்ஷத்தில் , அந்த அன்னிய வஸ் 
துவை சுவாஸக்குழாய்க்குள் வெகுதூரம் தள்ளிவிட 
வேண்டும் . இதற்குள் பிணியாளி சுவாஸிப்பது நின்று 
விட்டால் , மூச்சுண்டாக்கும் முறையைக் கையாள 
வேண்டும் . 

2. காதுக்குள் ஏதேனும் புகுந்து கொள்ளு 
தல் : - இதில் அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை 


168 


கும் . 


யா தலால் அன்னிய வஸ்துவை யெடுக்க முயற்சி 
செய்யக்கூடாது . ஏதாகிலும் ஒரு ஆயுதத்தால் அதை 
எடுக்க யத்தனிக்தால் , உள்கா துக்கு தீங்கு உண்டா 

ஆன துபற்றி , நோயாளியை டாக்டரிடம் 
கொண்டு போகவேண்டும் . எறும்பு முதலிய பூச்சிகள் 
உட்புகுந்திருந்தால் , நல்லெண்ணெய் , தேங்கா யெண் 
ணெய் , அல்லது சுத்தமான கிளிஸரின் ( glycerine ) 
இவற்றைக் காதுக்குள் விடவேண்டும் . பூச்சி மேலே 
மிதந்து வந்துவிடும் . 

3. கண்ணில் ஏதேனும் பட்டு , அங்கேயே தங்கி 
யிருத்தல் : -- இதை டாக்டருக்குக் காண்பிப்பதே 
நலம் . கண்ணைக் கசக்கக்கூடாது . 

மெல்லிய கைக் 
குட்டையின் நுனியால் மெதுவாய் அந்த அன்னிய 

எடுக்க முயற்சி செய்ய வேண்டும் . 
வழியில் எடுக்கமுடியாவிட்டால் , கண்ணில் ஒரு துளி 
விளக்கெண்ணெயை விடவேண்டும் . இமை அசைய 
வொட்டாமல் கண்ணின் மேல் அழுக்கமாய் ஒரு 
கைக்குட்டையைக் கட்டி டாக்டர் 
பார்த்திருக்கவேண்டும் . அன்னிய வஸ்து ஜலவர்க்க 
மாயிருந்தால் , பால் அல்லது நீரைக்கொண்டு கண்ணைக் 
கழுவவேண்டும் . சுண்ணாம்பு கண்ணில் வீழ்ந்தால் , 
காடியாலாவது , அல்லது பாலையும் நீரையும் கலந்தா 
வது கண்ணை 

சுத்தம் செய்ய வேண்டும் . அன்னிய 
மேல் இமையின் கீழே இருந்தால் அந்த 


வஸ்துவை 


5 


வாவை 


எதிர் 


வஸ்து 


169 


இமையை மேலே தூக்கிப் பிடித்து அடி இமையை 
அதற்குள்ளே விட்டுக்கள்ளி , அப்படியே விட்டுவிட 
வேண்டும் . கீழ் இமையின் மேலுள்ள மயிரானது மேல் 
இமையின் உள்பக்கத்தைத் துடைத்து , அந்தவஸ்துவை 
வெளிப்படுத்திவிடும் . அதிலும் வராவிட்டால் , மேல் 
இமையைக் கீழ்மேலாகத் திருப்பினால் உள்ளே இருக் 
கும் அன்னியவஸ்து தெரியும் . அப்போது அதைச் 
சுலபமாக எடுத்துவிடலாம் . 

4. மூக்கில் ஏதேனும் புகுந்து கொள்ளுதல் : 
சாதாரணமாய் ஒரு பொக்கான் , மணி , பட்டாணி 
இவைகான் இதில் புகுந்து கொள்ளக் கூடியவை . 
சிகிச்சை : - நோயாளி 

தன்னுடைய எதிர்ப் 
பக்கத்து மூக்கின் துவாரத்தைக் கைவிரலால் மூடிக் 
கொண்டு அன்னியவஸ்து புகுந்திருக்கும் மூக்கைப் 
பலமாய் சிந்தும்படிச் செய்ய வேண்டும் . அவன் 
மூக்குப்பொடி போட்டுக்கொள்ளக் கொடுத்து , தும் 
மும்படிச் செய்ய வேண்டும் . இதனாலும் பிரயோசனப் 
படாவிடில் , டாக்டருக்குச் சொல்லியனுப்ப வேண்டும் . 

5. தூண்டில் முள் சரீரத்தின் தோலின் கீழ் 
அகப்பட்டுக் கொண்டால் அதை வெளிப்படுத்தும் 
விதம் : 


170 


( a ) தூண்டில் முள்ளைத் கோலின் வழியாய் 
உள்ளே தள்ளி, கொடுக்கை மாத்திரம் கம்பி கத்தரிக் 
கும் ஆயுகக்கால் கத்தரித்து விட்டுப் பிறகு முள்ளை 
எடுத்துவிடவேண்டும் ; அல்லது ( 6 ) தூண்டில் முள் 
ளின் கயிற்றை அறுத்துக் தூண்டில் முள் மாத்திரம் 
உள்ளே இருக்கும்படி விட்டுவிடவேண்டும் . 

அதை 
விஷமாற்றும் மருந்து நீரால் செவ்வையாய்க் கழுவி , 
பிறகு முள்ளின் முனை கோலைப் பொத்துக்கொண்டு 
வெளியிலே வருகிறவரையில் அமுக்கித் தள்ள வேண்டும் . 
முனைவெளியே வந்தவுடன் அதைப்பிடித்து இழுக்க 
வேண்டும் . 


எட்டாவது அத்தியாயம் 
காயம் பட்டவர்களையும் வியாதியஸ்தர் 
களையும் ஓரிடத்திலிருந்து மற்றோ 
ரிடத்திற்குத் தூக்கிக்கொண்டு 
போகவேண்டிய விதம் 


நோயாளியைச் சுமந்து செல்ல ஒரு மனிதனே 
இருக்கும் போது பின் சொல்லிய முறைகள் பலன் 
கரும் : - ( 1 ) ஒக்காசைக்கு ஒரே மனிதன் இருந்து 
காயம் பட்டவனோ அல்லது வியாதியஸ்கனோ நடக்கக் 
கூடியவனாயிருந்தால். 

( a ) அப்போது பிணியாளி ஒத்தாசைக்கு வந்த 
வன் கழுத்தைச் சுற்றி தன் கை ஒன்றைப் போட்டு , 
அந்தக் கையை ஒக்காசைக்கு வந்தவனுடைய அடுத்த 
தோளின் பேரில் கொங்கும்படி 

விடவேண்டும் . 
ஒத்தாசைக்கு வந்தவன் தன் கை ஒன்றை நோயாளி 
யின் இடுப்பைச் சுற்றிப் பின் பக்கமாகக் கொண்டு 
போய் வைத்துக்கொண்டு மற்றொருகையால் நோயாளி 
தன் தோளின் மேல் தொங்கவிட்டிருக்கும் கையைக் 
கெட்டியாய்ப் பிடித்துக் கொள்ள வேண்டும் . இந்த 
விகமாய் நோயாளியை அவன் திறமையாய்த் தாங்கிக் 
கொள்ளக்கூடும் . 


172 


( b ). நோயாளியை உன் முதுகின் மேல் அவன் 
முதுகு படியும்படி வைத்துக்கொள்ள வேண்டும் . பிறகு 

சற்றுக்குனிந்து ,உன் தோள் 
களின் மேல் உன் கைகளை 
விட்டு , நோயாளியைப் பிடி 
த்து , உன் அக்குளுக்குள் 
அடக்கிக்கொண்டு , அவன் 
பாரம் உன் 

ன் முதுகின் மேல் 
நன்றாய்ப் பொறுக்க 
வடனே , நீ எழுந்திருக்க 
வேண்டும் . நோயாளியைக் 

இறக்கும்போது , 
இடது முழங்காலை மண்டி 
போட்டு அவனை உட்காரும் 
படியான நிலையில் 

வேண்டும் . 
( 2 ) பைர்மென் தூக்கு "-வியாதியஸ்தனோ, 
காயம்பட்டவனோ பிரஞ்ஞை தப்பிப் போகும்போது 
இந்தமுறையை உபயோகிக்கவேண்டும் . நோயாளி 
யைத் தூக்குமுன் அவன் இரண்டு கால்களையும் நீட்டி 


கீழே 


173 


இரண்டு கைகளையும் பக்கங்களோடு அணைத்தாற்போல் 

த்து , அவனை முதுகுப் புறமாய் படுக்கவைக்க 


Fig . A 
வேண்டும் . ( A படத்தைப்பார் ) . அவன் முன்னங்கை 
களில் ஒன்றை நெற்றிக்குக் குறுக்காக வைத்து எதிர்ப் 


Fig . B 
புறம் கோட்பட்டைக்கு முகம் வரும்படி அவனைத் 
திருப்பவேண்டும் ( B படத்தைப் பார் ) . நோயாளி 


174 


யின் தலைப்பக்கம் முட்டிப் போட்டுக்கொண்டு உன் 
கைகளை அவன் மார்புக்கூட்டுக்கடியில் விட்டு அவன் 


Fig.c 


அவன் 


முதுகுக்குப் பின்னால் உன் விரல்களைக் கோர்த்துக் 
கொள்ள வேண்டும் ( படத்தைப்பார் ). அவனை சாத் 
தியமானவரை 

நிமிர்க்கவேண்டும் . 
முகத்தை உன் மேல் சாய்த்து , மெள்ள உன்பிடியை 
விட்டு , அவன் இடுப்பைச் சுற்றி உன் விரல்களைத் 
கோர்த்துத் தூக்கி , உன் இடது பக்கமாக அவனைக் 
கெட்டியாய்ப் பிடித்துக்கொண்டு நிற்கும் நிலையில் 
அவனைத் தூக்கவேண்டும் . ( D படத்தைப் பார் ). 


175 


பிறகு , நோயாளியின் இடது மணிக்கட்டை 
உன் வலது கையில் பிடித்துக் கீழே குனிந்து அவன் 


Fig . D 
இடது கையை உன் கழுக்கைச் சுற்றிக் கீழே தொங்க 
விட்டு, உன் தலையை வளைக்து , உன் இடது கையை 
அவன் துடைகளுக்கிடையில் விட்டு அவன் இடது 


176 


துடையைக் கெட்டியாய்ப் பிடித்துக்கொள்ள வேண் 
டும் ( E படத்தைப் பார் ). 


Fig . E 


Fig . F 


பிறகு , அவன் இடது மணிக்கட்டை உன் இடது 
கைக்குக் குறுக்கே கொண்டுவந்து அவன் பளுவைச் 


177 


சரிசமானமாய் இருக்கும்படிச் செய்துகொள்ள 
வேண்டும் . உன் இடது தோள்களின் மேல் நோ 
யாளியைப் போட்டுக்கொண்டு நிமிர்ந்து கொள்ள 
வேண்டும் ( F படத்தைப்பார் ) . 


Fig . G 


Fig . H 


12 


178 


கீழே இறக்கும்போது , நோயாளியின் இடது 
மணிக்கட்டை உன் வலது கைக்கு மாற்றிக்கொள்ள 
வேண்டும் . அதேசமயத்தில் அவன் இடது துடையின் 
மேலுள்ள உன் இடது கையை யெடுத்து அவன் 


Fig . I 
பிரஷ்ட பாகத்தைச் சுற்றிக் கெட்டியாய் அமுக்கிக் 
கொள்ள வேண்டும் ( படத்தைப் பார் ). இப்போது 
மெதுவாய் அவன் கால்கள் தரையில் படும்படிக் 
குனிந்து இறக்க வேண்டும் 

( H ) படத்தைப்பார் ). 


179 . 


னம : 


இடது பக்கம் முழங்காலால் முட்டிப் போட்டு அவன் 
இடக்கை உன் கழுக்தைவிட்டுக் கீழே தொங்கும்படிச் 
செய்ய வேண்டும் . அவன் முதுகிலே உன்கை விரல் 
களைக் கோத்து , கரையிலே நீளப் படுக்கவைக்க 
வேண்டும் . ( 1 படக்கைப் பார் ). 
நோயாளியைத் தூக்கிச் சுமந்து 

கொண்டு 
போவதற்கு இரண்டு பேர் இருக்கால் , பின் சொல் 

முறையைக் கையாள வேண்டும் : 
இருகை 

அதாவது 
இரண்டு கைகள் 
சேர்ந்த தூக்கு. 
சுமக்கிறவர்கள் 
இருவரும் ஒருவர் 
முகத்தை ஒருவர் 
பார்த்துக்கொண்டு 
நிற்கிறார்கள் . அதில் 
ஒருவன் தன் வலக் 
கையின் விரல்களை 
மற்றொருவனு 

இடக்கை 
யின் 

விரல்க 
ளோடு கோத்துக் 


டை 


H 


180 


மாக 


கொண்டு அவர்கள் தங்கள் உள்ளங் கைகளை மேற்புற 

இருக்கும்படி வைத்துக்கொள்ளுகிறார்கள் . விடுதி 
யாயிருக்கும் கைகளை நோயாளி உயாமானவனாயிருந் 
தால் அவர்கள் தங்கள் தோள்களின் பேரிலும் அவன் 
குள்ளமாயிருக்கால் தங்கள் இடுப்புகளின் பேரிலும் 
மாற்றிப் போட்டுக் கொள்ளுகிறார்கள் . 

. 


2 


நோயாளியின் அங்கத்தில் எகாகிலும் காயம் 
பட்டகாலாவது , அல்லது அவன் பிர 

எஞ்ஞை யற் 
றிருப்பதாலாவது அவன் யாதொரு ஒக்காசையும் 
செய்ய முடியாமற் போனால் மேலே காட்டிய படக் 
தில் காணப்படும் முறைப்படி அவனைத் தூக்க வேண் 
டுப் . 


181 


FUEn இருகை யாசனக்தில் வைத்து நோயாளியைத் 
தூக்கிக்கொண்டுபோகும் விதக்கை இப்படத்தில் 
காணலாம் . 


182 


மூன்றுகை யாசனம் 

அதாவது மூன்று கை 
R 

கள் சேர்ந்த தூக்கு : 

சுமக்கும் நபர்கள் நெ . 1 , 
R 

நெ .-- 2 , 

கிய இரு 
வரும் ஒருவரை ஒருவர் 
பார்த்துக்கொண்டு நிற்கி 

றார்கள் . 1 - ம் நெ . நபர் 
தன் மணிக்கட்டையை தன் வலக்கையால் பிடித்துக் 


ஆ 


Thil 


133 


கொண்டு 2 - ம் நெ . நபரின் இடது மணிக்கட்டை 
யும் தன் இடது 

கையால் பிடித்துக்கொள்கிறார் . 
2 - ம் நெ . நபர் , 1 - ம் நெ . நபரின் மணிக்கட்டைத் 
கன் 

இடது கையினால் பிடித்துக்கொண்டு விடுதி 
யாக விருக்கும் தன் வலக்கையை 1 -ம் நெ . நபரின் 
இடது கோட்பட்டையின் மேலே போட்டுக்கொள்ளு 
கிறார் . ( இடதுபக்க படக்கைப் பார் . ) 
நான்குகை 

யாசனம் , அதாவது நான்கு 
கைகள் சேர்ந்துள்ள 

தூக்கு : - சுமக்கிறவர் 
வரும் ஒருவரை 

யொருவர் பார்க்துக்கொண்டு 
நிற்கிறார்கள் . ஒவ்வொருவரும் தன் வலக்கையினால் 
தனது இடது மணிக் 
கட்டைப் பிடித்துக் 
கொண்ட பிறகு அதில் 

மற்றவ 
ருடைய 
மணிக்கட்டைக் தன் 
இடது 

ல் 
பிடிக்துக் கொள்ளுகி 
றார் . இம்மாதிரி ஏற்பட்ட ஆசனத்தில் நோயாளி 
உட்கார்ந்து சுபக்கும் நபர்களின் கழுத்துகளைச் சுற்றி 
தன் கைகளைப் போட்டுக்கொண்டு தனக்கு ஆதாரம் 
செய்து கொள்ளுகிறார் . 


ஒருவர் 


கையி 


ை 


184 


குறிப்பு : - நோயாளியும் உதவி செய்யக் கூடிய 
வராயிருந்தால் மாத்திரந்தான் நான்கு கை யாசனக் 
தை உபயோகிக்க வேண்டும் . நோயாளிக்கு மயக்கத் 
தினாலோ , கைகால்களில் காயம்பட்டதாலோ உதவி 
புரிய சாத்தியமில்லாமற் போனால் இரு கை யாசனம் , 
முக்கை யாசனம் முதலியவைகளை உபயோகப்படுத்த 
வேண்டும் . 


கம்பளி யாசனம் : - இதற்கு , சுமக்கிறவர்கள் 
இரண்டு பேரும் , கம்பளங்கள் இரண்டும் தேவை . 

ஒவ்வொரு 

கம்ப 
ளக்தையும் ( J ) பட 
த்தில் காண்பித்தி 

ருக்கிறபடி மடித் 
Fig . J 

துச்சுருட்டி முறுக் 
கித் திரண்ட வடிவமுள்ள காய்ச் செய்துகொள்ள 
வேண்டும் . திரண்ட வடிவமுள்ள இந்த இரண்டு கம்ப 
ளங்களையும் ஒன்றின் பக்கம் மற்றொன்றைச் சேர்க் 
காற்போல் வைத்து , அவற்றின் முனைகளைக் கெட்டி 

முடி 

போட வேண்டும் . சுமக்கிற நபர்கள் 
சுருட்டி முடி போட்ட கம்பளங்களை யெடுத்து ஒரு 
முடி வலது நபரின் வலது தோட்பட்டையின் மீதும் , 
மற்றொடு முடி இடது நபரின் இடது தோட்பட்டை 
யின் மீதும் விழும்படியாகப் போட்டுக் கொள்ளுகிறார் 


யாக 


185 


கள் . ( K படக்தைபார் ) . நோயாளியை அதில் ஏற்றிக் 
கொண்டு போகும் பொருட்டு சுமக்கும் நபர்களில் 
வலது பக்கத்தி லிருப் 
பவர் இடது முழங் 
காலையும் இடது பக்க 
த்திலிருப்பவர் வலது 
முழங்காலையும் முட்டி 
போட்டுக்கொண்டு, 
சுருட்டிய கம்பளத் 
தின்மடிப்புக்கிடையில் 
6 அல்லது 8 அங்குலக் 

உட்காருவ 
கற்கு அகைப்பிரித்து 

செய்து 
கொண்டு , நோயாளி 
யைத் தங்கள் 

தூக்கி , அந்த 
இடத்தில் 

உட்கார 
வைத்துக்கொண்டு 
போகிறார்கள் . இந்த 

Fig . K 
முறையில் , ஒவ்வொரு நபரின் ஒவ்வொரு கையும் 
விடுதியாயிருப்பதால் ஏதாகிலும் ஆபத்துக்கு உதவக் 


கைக் 


ளால் 


கூடும் . 


186 


ஆஸனம் 


குறிப்பு : - கப்பளி அகப்படாமற் போனால் படுக் 
கையின் மேல் போடும் அழுக்க துப்பட்டி அல்லது 
விரிப்பை உபயோகிக்கலாம் . 
கயிற்றாசனம் : - முடி போட்ட கயிறு அல்லது 

வைக்கோற்புரி . இவற்றால் 
வட்டவடிவமுள்ள 
ஒன்றைச் செய்து , காயம்பட் 

டவரையோ வியாதியஸ்தரை 
Fig . L 

யோ அதன் மேல் இருக்கச் 
செய்து , சுமக்கிற ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு பக்கத் 
திலும் சன் ஒரு கையினால் அதைக் கெட்டியாய்ப் 
பிடித்துக் கொள்ளுகிறார் . 
1. டோலிகள் : - கொம்புகளைச் சட்டங்களாக 
அவை மக்தியில் 
மத்தியில் கிக்தான் 

துண்டைப் 
பாப்பி , இலேசாய் அங்குமிங்கும் தூக்கிக்கொண்டு 
போசம்படியான படுக்கைகளுக்கே டோலிகள் என்று 
பெயர் . ( M படத்தைப் பார் ) . டோலிகள் கிடைக் 

பக்ஷத்தில் அ வகளுக்குப் பதிலாகப் பின் 
வருமாறு டோலிகள் செய்து கொள்ளலாம். 

( a ) இரண்டு பலக்க சட்டைகளை எடுத்துக் 
கொண்டு , சட்டைகளின் கைகளின் உட்பக்கம் 
வெளியே வரும்படி திருப்ப வேண்டும் . சட்டைகளின் 
பொக்கான்களை மாட்டவேண்டும் . பொத்தான் பக்கம் 


வைத்து , 


காக 


187 


பிறகு , 


கீழாகவும் , அடி ஓரம் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண் 
டி - ருக்கும் படியாகவும் 

வைக்க வேண்டும் . 
ஒவ்வொரு பக்கத்திலுள்ள சட்டையின் கையின் வழி 
யாய் ஒரு நீண்ட கடியைச் சொருகவேண்டும் . 


Fig . M 
( b ) நீண்ட கெட்டிக்கப் பளி அல்லது துப்பட்டி 
இவற்றைக் கரையிலே பரப்பவேண்டும் . 

இரண்டு 
கட்டியான கடிகளை அவற்றின் இரண்டு ஓரங்களிலும் 
வைத்து 24 அங்குலத்துக்கு இடையில் இடம் விட்டுச் 
சுருட்டவேண்டும் . மடிப்பில்லாத இடத்தை ஊசியும் 
நூலுங்கொண்டு 

கெட்டியாய்த் தைக்க வேண்டும் . 
கைக்க முடியாவிட்டால் , கம்பளியில் இரண்டு மூன்று 
இடங்களில் ஓட்டை பண்ணி நூற்கயிறு அல்லது 


188 


துவாரம் 


மெல்லிய கயிறு இவற்றை அதனுள் விட்டுக் கோத் 
துத் தடியுடன் சேர்த்து முடி போட வேண்டும் . 

( c ) இரண்டு 
அழுத்த கோணி 
ப்பைகளை ஒன் 
றுக்குள் ஒன்று 
விட்டு அடிப்பக் 
த்திலுள்ள மூலை 
களில் 
பண்ணி , அதன் 
வழியாய் 
ண்டு 
சொருக வேண் 
டும் . 

( d ) கட்டிற் 
கால் , கட்டிற் 
சட்டம் , 

ஸோ 
பாக்கள் , பெஞ்சு 

ஜன்னல் , 
கதவு பலகைகள் முதலிய வீட்டில் கிடைக்கக்கூடிய 
வஸ்துக்களையும் டோலிகளாக உபயோகிக்கலாம் . 

( e ) ஒரு நாற்காலியின் அடிப்பாகத்தில் இரண்டு 
பக்கங்களிலும் ஒவ்வொரு கொம்பைக் கட்டி அதை 
டோலியாய்ச் செய்து கொள்ளலாம் . 


தடிகளைக் 


AM 


கள் , 


189 


பாய்த் 


கைக 


(f ) ஒத்தாசைக்கு இரண்டு பேர் இருந்தால் ஒரு 
வர் காயம் பட்டவனுக்குப் பின்னால் நின்று கொண்டு 
அவர் அக்குள் களின் 
கீழே தன் கைகளையும் 
முன்னங் கைகளையும் 
விட்டு , அவர் தேகக் 
தின் மேற்பாகத்தைப் 
பிடித்துச் செவ்வை 

தாங்கிக் 
கொள்ள வேண்டும் . 
மற்றவர் தன் 

நோயாளியின் 
கால்களைப் பிடித்துக்கொண்டு நடந்து போகவேண்டும் . 

காயம் பட்டவரை டோலியில் வைத்து எடுத்துக் 
கொண்டு போகும் விதம் : - காயம்பட்டவரை டோலி 
யில் எடுத்து வைக்கவும் , ஜாக்கிரதையாய்க் கொண்டு 
போய்ச் சேர்க்கவும் கொஞ்சம் பழக்கம் வேண்டும் . 
சுமக்க நான்கு பேர் இருந்தால் 

இருந்தால் உத்தமம் . 
வியாதியஸ்தரை டோலியின் மேல் வைக்கும்போது , 
டோலியின் காற்பக்கத்தை நோயாளியின் தலைப் 
பக்கத்தில் அவர் தேகத்தோடு ஒத்தாற் 
போல் அதற்கு நேராக வைக்கவேண்டும் . சுமக்கும் 
நபர்களில் மூன்று பேர் நோயாளியின் முகத்தைப் 


ளால் 


190 


நான் 


பார்த்துக்கொண்டே அவர் இடது பக்கமாக நிற்க 
வேண்டும் . நிற்கும் போது , 

முழங்காலுக்கு எதிரில் 

ஒருவரும் , இடுப் 
பண்டை 
ரும் தோட்பட் 
டையண்டை 
வருமாக 

நிற்க 
வேண்டும் . 
காம் நபர் நோயா 
ளியின் வலது பக் 
கத்தில் இடுப்பண் 
டை நிற்கும் நப 
ருக்கு எதிர்ப் பக் 
கத்தில் நிற்கவேண் 
டும் . ( A படத்தைப் 

பார் . ) 
பிறகு, சுமக்கும் நபர்கள் யாவரும் இடது 
முழங்காலால் முட்டி போட்டு நோயாளியைப் பிடிக் 
கிறார்கள். நோயாளியின் முழங்காலண்டை முட்டி 
போட்டுக் கொண்டிருக்கும் நபர் , அவர் கால்களின் 
கீழே தன் கைகளைப் பரப்பி வைக்கிறார் . இடுப்பண் 
டையிருக்கும் நபர் நோயாளியின் துடை , இடுப்பு 
இவைகளின் கீழ் தன் கைகளை விடுகிறார் . தோட் 


191 


பட்டைப் பக்கமாயுள்ள நபர் நோயாளியின் உடலின் 
மேல்பக்கத்தின் கீழே தன் கைகளை விடுகிறார் . வலப் 


ய 


படம் A. 


பக்கத்திலுள்ள நான்காவது நபரோ நோயாளியின் 
கீழே கைகளை விட்டு , எதிர்ப்பக்கத்தில் இடுப்பண்டை 
இருக்கும் நபரின் கைகளைப் பிடித்துக் கொள்ளு 
கிறார் . ( B படத்தைப் பார் . ) 


192 


இதற்கப்பால் சுமக்கும் நபர்கள் நோயாளியை 
மெதுவாய்த் தூக்கி இடப்பக்கத்தில் தங்கள் முழங் 
கால்களின் மேல் வைத்துக் கொள்ளுகிறார்கள். ( c . 
படத்தைப் பார் . ) 

வலப்பக்கத்திலுள்ள 
வர் கான் கோத்துக்கொண்டிருக்கும் 

கைகளை 


பிறகு , 


படம் B. 


விட்டு விட்டு டோலியின் கலைப்பக்கமாகச் சுற்றிப் 
போய் அதை யெடுத்துச் சுமக்கும் மூன்று நபர்களின் 
பாதங்களுக் கருகாமையில் நோயாளியின் கீழே டோலி 
யை அதன் தலைப்பக்கம் அவன் கலையின் கீழ் வந்து 
படியும் படி வைக்கிறார் . ( படத்தைப் பார் ). 

எதிர்ப்பக்கம் இடுப்பண்டை யிருக்கும் நபரின் 


193 


கைகளோடு மறுபடியும் தன் கைகளைக் கோத்துக் 
கொள்ளுகிறார் ( E படத்தைப் பார் .) 


பெ 


படம் . 
நோயாளியை மெதுவாய் டோலியின் மேல் விட்டு , 
சுமக்கும் நபர்கள் எழுந்து நிற்கிறார்கள் . 

முழங்காலண்டை இருந்த நபர் டோலியின் காற் 
பக்கமாகப் போய் நோயாளி தன் முதுகைப் பார்த் 
திருக்கும்படித் திரும்பிக் கொள்ளுகிறார் . தோட் 
பட்டையண்டை யிருக்கும் நபர் டோலியின் தலைப் 
பக்கமாகச் சென்று , தன் முகத்தை நோயாளிக் 
குக் காட்டிக்கொண்டு நிற்கிறார் . மற்ற இரண்டு 


13 


194 


I 


படம் D. 


நயர் 


படம் E. 


195 


நபர்களும் டோலியின் இரு பக்கங்களிலும் நின்று 
கொண்டு டோலியிலுள்ள தூக்குகளை முதல் இரண்டு 
நபர்களின் தோட்பட்டைகளின் மேல் மாட்டிச் சரிப் 
படுத்துகிறார்கள் . பிறகு, யாவரும் ஒரே காலத்தில் 
நிதானமாய் எழுந்திருக்கிறார்கள் . 20- அங்குலத்திற்கு 
ஓர் அடி எடுத்து வைத்துக்கொண்டு , சுமக்கும் நபர்கள் 


படம் F. 


போகிறார்கள் . ( F படக்கைப் பார் ) . சேரவேண் 
டிய இடத்தில் வந்து சேர்ந்தவுடனே , சுமக்கும் 
நபர்கள் அசையாமல் நின்றுகொண்டு டோலியை 
மெதுவாய் இறக்கி , டோலியின் கைப்பிடியில் மாட்டி 
யிருக்கும் தூக்கை எடுத்து விடுகிறார்கள் . நோயா 


196 


ளியை எடுப்பதற்கு , சுமக்கும் நபர்கள் அவனை ஏற் 
றும்போது எம்மாதிரி நின்றார்களோ, அம்மாதிரியே 
நின்று முன் போலவே அவனைத் தங்கள் முழங்கால் 
களின் மேலிறக்கி ஜாக்கிரதையாய்ப் படுக்கையின் 
மேலே விட்டு விடுகிறார்கள் . 

( II ) டோலியைச் சுமக்க மூன்று நபர்கள் 
மாத்திரம் இருந்தால் :-நோயாளியின் இடது 
பக்கத்தில் இரண்டு பேர்களும் , வலது பக்கத்தில் ஒரு 

வருமாக நிற்கி 
சார்கள் . டோலி 
யை நோயாளி 
யின் தலைக்கரு 
காமையில் 

அவ 
னுக்கு 

நேராக 
வைக்கிறார்கள் . 
மூன்று பேர்க 
ளும் அவனைத் 

டோலி 
யின் காற்பக்கம் கொண்டுவந்து அவன் தலையைத் 
தலையணைக்கு நேராக இருக்கும்படிப் பிடிக்கிறார்கள் . 
பிறகு, டோலியில் மெதுவாய் இறக்கிக்கொண்டு 
போகிறார்கள் . 
( III) டோலியைச் சுமக்க 

சுமக்க இரண்டு நபர்கள் 


* 


15 


தூக்கி 


197 


மாத்திரம் இருந்தால் : - நோயாளியின் கலைப்பக்கம் 
அவன் உடம்பிற்கு நேராக இருக்கும்படி டோலியைக் 
கொண்டுவந்து வைத்து , அவனைத் தாண்டி , தோட் 
பட்டையண்டை முதுகுக்கு மேலே இரண்டு கைக 
ளும் படியும்படி ஒருவரும் , கன் இடக்கையால் 


இடுப்பண்டையும் வலக்கையால் முழங்காலண்டையும் 
பொருந்தும்படி மற்றொருவருமாகப் பிடித்துத் தூக்கு 
கிறார்கள் . ( அடுத்த பக்கப் படங்களைப் பார் ). தேகத் 
தின் மேல் பாகத்தைத் தூக்கிச் சுமக்கும் நபர் 
அடிமேல் அடிவைத்து முன்பக்கம் நடந்து போகி 
றார் . மற்றவர் தன் கால்களைப் பெயர்க்காமலே 
உடம்பை மாத்திரம் 

வளைத்துக் கொள்ளுகிறார் . 
டோலியின் தலைப்பக்கத்துக்குச் சரியாய் நோயாளி 


198 


யின் கலை வந்தவுடனே , மெதுவாய் அவனை இறக்கி 
முன் சொன்ன மாதிரிக் தூக்கிக்கொண்டு போகி 


றார்கள் , 


டோலிகளை சுவரின் மேல் தூக்கிக்கொண்டு 
போகும் விதம் : - சுவரினருகில் போகும்போது 


199 


டோலியின் முன்பக்கத்துப் பிடி.களை சுவரின் மேல் 
வைக்க வேண்டும் . சுமக்கும் நபர்களில் இரண்டுபேர் 
சுவரின் மேலேறி டோலியை மெதுவாய் முன்னால் 
தள்ளி , அதன் முனைகள் மாத்திரம் சுவரில் படியும்படி 
வைக்கிறார்கள் . பிறகு மீதி இரண்டு நபர்களும் சுவ 
ரேறிக் கீழே இறங்கி , சுவரிலிருந்து டோலியைத் 
தூக்கித் தரையில் வைக்கிறார்கள். டோலியை முன் 
போலவே தூக்கிக்கொண்டு போகிறார்கள் . 

பள்ளத்தைக் கடக்கும்போது டோலியைத் 
தூக்கவேண்டிய முறை : - டோலியின் கால் பக்கத் 
தின் பிடியை பள்ளத்தின் கரைமேல் வைக்க வேண் 
டும் . முன்னால் சுமக்கும் நபர்கள் 

நபர்கள் இரண்டுபேரும் 
பள்ளத்தில் இறங்கி டோலியின் தலைப்பக்கம் மற் 
றோர் கரையிற் படும்படி முன் சென்று அங்கே 
அதை வைக்கிறார்கள். இப்போது பின்னால் சுமக் 
கிறவர்கள் பள்ளத்தில் இறங்கி , டோலியின் காற்பக் 
கத்தை மறுபடியும் முன்னால் கள்ளி அதை எதிர்ப்பக் 
கத்துக் கரையில் பொருந்தும்படிக் கொண்டு போய் 
வைக்கிறார்கள் . டோலியின் காற்பக்கத்துப் பிடியைத் 
தாங்கிக்கொண்டிருக்கிற முன்னே சுமக்கும் நபர்கள் 
பள்ளத்தை விட்டு வெளியே 

டோலியை 
இழுத்து , அவன் சலைப்பக்கம் கரையிற் படும்படிக் 
கொண்டுபோய் வைக்கிறார்கள் . பின்னே தூக்குகிற 


வந்து 


200 


வர்கள் பள்ளத்தை விட்டுக் கிளம்பி டோலியை முன் 
போலவே கிரமப்படித் தூக்கிக்கொண்டு போகி 
றார்கள். 

குறிப்பு : -1 . டோலியைத் தூக்கிக்கொண்டு 
போகும் போது , நோயாளியின் கலை அவன் கால்களை 
விடச் சற்று உயரத்தில் இருக்கும்படி வைக்கவேண்டும் . 

2. டோலியைக் தூக்கிக்கொண்டு போகும் 
போது நோயாளியின் கால்கள் முன்னே இருக்க 
வேண்டும் . 

3 . ஆனால் , மலைமேல் ஏறிப் போகும்போது , 
கால்களைப் பின்பக்கம் வைக்கவேண்டும் . 

4. துடை அல்லது காலின் எலும்பு உடைந்த 
நோயாளியை மலையை விட்டுக் கீழே இறக்கும் போதும் , 
மெத்தைப் படிக்கட்டில் இறக்கும் போதும் , அவன் 
கால்களைப் பின் பக்கமாகவே வைக்கவேண்டும் . 

5. அதிக இரத்த ஒழுக்குக் கண்டிருந்தால் , 
மலையின் மேல் எறும்போதாவது , மாடியின் மேல் ஏறும் 
போதாவது , நோயாளியின் கால்களை முன்பக்கம் 
வைத்துக் கொண்டுபோக வேண்டும் . மலையை விட்டு 
இறங்கும்போதும் , மெத்தைப் படிக்கட்டில் இறங்கும் 
போதும் அவன் தலையை முன்னால் வைத்துக்கொண்டு 
இறங்க வேண்டும் . அப்படிச்செய்தால் நோயாளிக்குக் 
களைப்பு உண்டாகாது . 


ஒன்பதாவது அத்தியாயம் 
ஆபத்துக்களிலும் , திடீரென்று வியாதி 
கண்டபோதும் படுக்கையறையைத் 

தயார் செய்யும் விதம் . 


சுலபமாகப் போய்ச் சேரக்கூடிய ஓர் அறையைக் 
தெரிந்துகொள் . அது நல்ல வெளிச்சமுள்ள தாயும் 
காற்றோட்டமுள்ளதாயும் இருக்க வேண்டும் . 
பூமி மட்டத்திலாவது அல்லது முதல் மாடியிலாவது 
இருக்கும் பக்ஷத்தில் உத்தமம் . அறையிலுள்ள 
சாமான்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த வேண் 
டும் . அப்படிச் செய்தால் தான் யாதொரு சிரமமும் 
இல்லாமல் நோயாளியை உள்ளே கொண்டு போகக் 
கூடும் . 

துள்ளு மெத்தை போட்ட குறுகிய ஒற்றைப் 
படுக்கை மிகவும் சிரேஷ்டம் . இறகுகள் வைத்து 
அடக்கித் தைத்த மெத்தையைப் போடக்கூடாது. 
அது ரோக்கியமுள்ள தல்ல . 

வேறு விதமான 
மெத்தை இராதபக்ஷத்தில் சுத்தமான வைக்கோலை 
அடைத்து ஒரு மெத்தை செய்து கொள்ள வேண்டும் . 
உடைப்பு சம்பந்தமான வியாதிகளில் , பெரிய தட்டை 
யான மரப்பலகைகளை கீழே போட்டு , அவற்றின் மேல் 


202 


காராளமாய் 


படுக்கையை விரித்துப் போடுவது நலம் . ஏனெனில் , 
படுக்கை அசையாமல் கெட்டியாயிருக்கும் . படுக்கை 
யின் தலைப்புறத்தைச் சுவரின் ஓரமாய் வைக்க வேண் 
டும் . பக்கங்களில் வரப் போக 
இடம் விடவேண்டும் . படுக்கை நீளத்திற்கு மேலே 
துப்பட்டியைப் போட்டு , ஓரங்களைப் படுக்கைக்குக் 
கீழே சொருகவேண்டும் . இரண்டு சிறிய படுக்கைகள் 
இருந்தால் அப்பொழுதப்பொழுது ஒரு படுக்கையை 
விட்டு மற்றோர் படுக்கைக்கு நோயாளியை மாற்றிக் 
காள்ளக்கூடும் . துப்பட்டிக்கு அடியில் ஜலம் நுழைய 
வொட்டாமல் கீல் பாய் முதலியவற்றை போட்டு 
வைக்கவேண்டும் . 

புட்டிகளில் வெந்நீரை நிரப்பி , அந்தப் புட்டி 
களுக்கு மேலே 

கம்பளி சுற்ற , சிக்கமாய் வைத் 
திருக்கவேண்டும் ; அல்லது , அடுப்பில் செங்கல்லைக் 
காய்ச்சி மேலே கம்பளியால் மூடி அதை உபயோகப் 
படுத்தலாம் . சோப் , ப்ரஷ் , ( brush ) , குண்டூசி ( pin ), 
முதலியவற்றைத் தயாராய் வைத்துக்கொள்ள 
வேண்டும் . 

நோயாளியைப் படுக்கையில் விடத் தாயாராகுமுன் 
டோலியை அமர்த்தி வைக்கும் பொருட்டு, இரண்டு 
நாற்காலிகளைக் கொண்டு வந்து வைக்கவேண்டும் . 
நோயாளி படுக்கவேண்டிய அறையின் வழியில் ஏதாகி 


203 


லும் சாமான் இருந்தால் அதை அப்புறப் படுத்த 
வேண்டும் . 

ஆபத்துக்களில் உடுப்புகளைப் பற்றி கவனிக்க 
வேண்டிய விஷயங்கள் : - அவசியமாயிருந்தாலொழிய 
உடுப்புக்களைக் களையக்கூடாது . ஆடைகளைக் களைய 
வேண்டி வந்தால் , அவைகளை இழுக்காமல் கத்தரித்து 
எடுக்கவேண்டும் . கைக்காயங்களில் அங்கியை எடுக்கும் 
படி நேர்ந்தால் காயம்பட்ட பக்கத்தில் சட்டையின் 
கைகளின் வெளிக்தையலைக் கத்தரித்து காயம்படாத 
பக்கமாயுள்ளதை முதலில் எடுத்து , காயம்பட்ட பக் 
கத்திலுள்ளதைப் பிறகு கழற்ற வேண்டும் . அங்கி 
யைப்போடும் பொழுது , மேற்சொல்லிய முறை மாறி 
வரும் . காயம்பட்ட கையில் முதலிலும் , காயம்படாத 
கையில் பிறகும் போடவேண்டும் . பூட்ஸைக் கழற்ற 
வேண்டுமானால் பின்னந் தோலின் தையலையாவது 
பக்கத்து ரப்பரையாவது கத்தரிக்க வேண்டும் . 


பத்தாவது அத்தியாயம் 
விஷவாயு விபத்துக்காளானவர்களுக்கு 

முதற் சிகிச்சை 


கால 


கன 


நவீன 

யுத்தத்தில் உபயோகிக்கப்படும் 
விஷவாயுக்களைப்பற்றி , பிரதம சிகிச்சை வேலையில் 
ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள 
வேண்டியது அவசியம் . தொழில்களையும் , பொது 
ஜனங்களுக்கு அவசியமான சேவா சாதனங்களையும் 
குலைக்கவும் , ஜனங்களை பீதிக் காளாக்கி அவர்களுக்கு 
அதைரியத்தை உண்டுபண்ணவுமே , விஷவாயுக்கள் 
சாதாரணமாக உபயோகிக்கப் படுகின்றன . யுத்தத்தில் 
விஷவாயுக்கள் " 

என்று சொல்லப்படுவது 
அல்லது திரவ அல்லது ஆவி ஸ்வரூபத்திலுள்ள ரஸா 
யனப் பொருளாகும் . மனிதர்களுடைய சரீரத்தில் 
விஷத்தை சம்பந்தப் படுத்துவதற்கோ , அல்லது அதில் 
எரிச்சலை ஏற்படுத்துவதற்கோகான் அது உபயோ 
கிக்கப்படுகிறது . 

இந்தப் பொருள்கள் காற்றில் ஆவியாகவோ,, 
அல்லது எரிச்சலை உண்டுபண்ணும் புகைகளாகவோ 
விடுவிக்கப்படுகின்றன . இவை 

காற்றில் கலந்து , 
அந்தப் பிரதேசத்தில் பாதுகாப்பு இல்லாமலிருக்கிற 


205 


வர்களுக்கு தீங்கை விளைவிக்கிறது . சில விஷவாயுக் 
கள் திரவ ரூபத்திலிருக்கும் . அவை மனிதர்களுடைய 
சரீரத்தில் படுவதாலோ , அல்லது அந்த திரவ பதார்த் 
தம் சம்பந்தப்பட்டவஸ்துக்கள் 

மனிதர்களுடைய 
சரீரத்தில் படுவதாலோ தீங்கு உண்டாகிறது . 

யுத்தகாலத்தில் உபயோகிக்கப்படும் விஷவாயுக் 
களை இரண்டு கொகுதிகளாகப் பிரிக்கலாம் . அவை 
யாவன . ( 1 ) நிலைத்திராத விஷவாயுக்கள் , ( 2 ) அதிக 
காலம் நீடித்திருக்கும் விஷவாயுக்கள் . 

நிலைத்திராத விஷவாயுக்களை காற்றில் சம்பந்தப் 
படுத்திவிடும் போது அவை மேகம்போன்று புகையைக் 
கக்குகின்றன. அந்தப் புகையானது காற்றுடன் 
கலந்து சென்று , காலக் கிரமத்தில் அந்தக் காற்றில் 
கரைந்து விடுகிறது . அப்பொழுது அதனால் ஏற்படக் 
கூடிய அபாயம் குறைகிறது . 

நிலைத்திருக்கும் விஷவாயுக்கள் கனத்த 
ணெய்ப் பதார்த்தங்களிலிருந்து வெளிப்படுகின்றன . 
அவை விடுவிக்கப்பட்ட அல்லது வெடித்த இடத்தி 
லிருந்து ஆவியாகமாற அதிகக்காலமாகிறது . அந்தக் 
காலம் முழுவதும் அபாயகரமான புகையை அவை 
வெளிவிட்டுக் கொண்டிருக்கின்றன . பலமணி நேரம் 
இந்தநிலைமை நீடித்திருக்கும் . அந்த எண்ணெய்பட்ட 
வஸ்துவிலிருந்து அந்த எண்ணெய் முழுவதும் ஆவியாக 


எண் 


206 


மாறும் வரையிலோ , அல்லது அது பயனற்றதாகும் 
படிச் செய்வதற்கு அவசியமான நடவடிக்கையை 
எடுத்துக்கொள்ளும் வரையிலோ புகை எழுந்துகொண் 
டிருக்கும் . கடுகு எண்ணெய்ப் புகையும் , பலவகை 
கண்ணீர்ப் புகைகளும் இவ்விதம் அதிககாலம் நிலைத் 
திருக்கக்கூடிய விஷவாயு வர்க்கத்தைச் சேர்ந்தவை . 
விஷவாயுக்கள் மனிதர்களுடைய 

சரீரத்தில் ஏற் 
படுத்தும் நிலைமையை அனுசரித்து அடியிற்கண்ட பிரி 
வுகளாக அவைகளை வகுக்கலாம் : 

1. கண்ணீர்ப் புகைகள் (lachrymators ). 

2. சுவாசாசயங்களில் எரிச்சலை உண்டுபண்ணும் 
புகைகள் ( மூச்சுத்திணறும்படி செய்யும் புகைகள் ) . 

3. மூக்கில் எரிச்சலையோ அல்லது தும்மலையோ 
உண்டுபண்ணும் புகைகள் ( sternutators ). 

4. கொப்புளங்களை உண்டுபண்ணும் புகைகள் 
(vesicants ). 

கண்ணீர்ப்புகைகள்: - இவை கண்களில் எரிச்சலை 
உண்டுபண்ணுகிறவை . இவை அதிக எரிச்சலை உண்டு 
பண்ணி , கண்ணீர் தொடர்ந்து வரும்படிச் செய்வதன் 
மூலம் கண்பார்வையை மழுக்குகின்றன . இந்தப்புகை 
களை அதிகக் குறைவாக விட்டால் தான் இந்த நிலைமை 
ஏற்படுகிறது . ஆனால் வெளிக்காற்றுடன் இவை சீக்கிரம் 
கலந்து கரைந்து 

விடும் . கண்களுக்கு எவ்விதத் 


207 


யவை . 


தீங்கும் விளைவதில்லை. அதிகக்கனமாக இந்தப் 
புகையை விடுவிக்கையில் தான் சுவாஸாசயங்களுக்குத் 
தீங்கு ஏற்படுகிறது . யுத்த காலத்தில் அவ்வித நிலைமை 
அதிகமாக ஏற்படுவதற்கில்லை . 

சுவாஸா சயங்களுக்கு எரிச்சலை உண்டுபண்ணும் 
( அல்லது மூச்சுத் திணறவைக்கும் ) புகையை 
குறைந்த அளவு சுவாஸித்தாலும் சுவாஸ வழிகளையும் , 
சுவாஸா சயங்களையும் பாதிக்கின்றது . 

க்ளோரைன் , 
பாஸ்ஜீன் ( phosgene ) இவைதான் 

முக்கியமாக 
சுவாஸா சயங்களில் எரிச்சலை உண்டுபண்ணக் கூடி 

இவை உண்மையான விஷவாயுக்கள் . ஆனால் 
அதிககாலம் இவை நிலைத்து நிற்பதில்லை . 

1. க்ளோரைனானது கரைக்கப்படாமலிருக்கையில் 
பசுமை வாய்ந்த மஞ்சள் நிறத்தின காக இருக்கிறது . 
இது மூச்சுத் திணறவைக்கும் கஷ்டத்தை உண்டுபண் 
ணக் கூடியது . இதில் அகப்பட்டுக்கொண்டால் கண் 
கள் , நாசி , தொண்டை இவற்றில் எரிச்சல் உணர்ச்சி 
ஏற்படுகிறது . இவை கபக்கட்டு , கபவாதஜுரம் , 
மரணம் இவற்றை உண்டுபண்ணலாம் . 

2. பாஸ்ஜீன் ( phosgene ) விடுவிக்கப்படுகையில் 
அது வெள்ளைப் புகையாக இருக்கும் . இது அழுகின 
மாக்கறிகள் அல்லது அழுகிய வைக்கோலின் அலாதி 
வாசனையுள்ள தாக இருக்கும் . இது இருமல் , மூச்சுத் 


208 


புகைகள் 


திணறல் இவற்றை உண்டுபண்ணி , சுவாஸம் தாராள 
மாக விடுவதைப் பாதிக்கும் . அப்பொழுது மேலே 
யிருந்தே மூச்சுவரும் . சிறிது நேரத்திற்குப் பிறகு 
குணம் ஏற்பட்டுவிட்டதாகத் தோன்றும் . ஆயினும் , 
சில மணிநேரம் கழித்து முந்தின சின்னங்கள் எல்லாம் 
கடுமையாக மீண்டும் தோன்றிவிடும் . இந்தகாலத் 
தில் பிணியாளி சரீரத்திற்கு சிரமத்தைக் கொடுத்தால் , 
பிராணவாயு இல்லாக் குறையால் மயங்கி விழுவார் . 
மரணம் சகஜமாய்ச் சம்பவிக்கும் . 

நாசி எரிச்சல் அல்லது தும்மல் 
( steruntators ) : - இவை அநேகமாக தும்மலை உண்டு 
பண்ணுவதால் இந்தப் பெயரால் அழைக்கப்படுகின் 
றன . இவை கண்கள் , நாசி , சரீரத்தின் மேல்பாகத்தி 
லுள்ள சுவாஸ உறுப்புகள் இவற்றில் எரிச்சலை உண்டு 
பண்ணும் . இவை புகையாகவே காற்றில் விடுவிக்கப் 
பட்ட போதிலும் , இவற்றில் துப்புத்துணுக்குகளே 
புகையைக் காட்டிலும் அதிகமாக இருக்கும் . இவை 
சிலசமயங்களில் வாந்தியையும் உண்டுபண்ணுகின்றன. 
ஆனால் இந்தக் கஷ்டம் தாற்காலிகமானது . அதிகமாக 
இவை விடுவிக்கப்பட்டிருந்தாலன்றி 
சாசுவதமான 
தீங்கு ஏற்படுவதில்லை . அதிகமாக இவற்றை விடுவிப் 
பது யுத்தகாலத்தில் சாத்தியமில்லை . 

கொப்புளங்களை உண்டுபண்ணும் 
( vesicants ) : - இந்தப் புகைகள் தான் முக்கியமாக 


புகைகள் 


209 


கடுகு 


பூண்டு 


யுத்தகாலக்தில் உபயோகிக்கப்படக்கூடும் . இவை 
சரீரக்கின் மீது படுகையில் எரிச்சலும் , அழற்சியும் 
ஏற்பட்டு , கொப்புளங்கள் உண்டாகின்றன . சிலமணி 
நேரத்திற்குப் 

பிற குகான் வலி தெரியும் . 
எண்ணெய்ப் புகை , லூயிஸைட் ( Lewisite ) இவை 
இந்த இனத்தில் மிகவும் முக்கியமானவை . 

கடுகு எண்ணெய்ப்புகை : - இது திரவமான எண் 
ணெய் போன்றது . வெங்காயம் அல்லது உள்ளிப் 

வாசனையுள்ளது . இது அதிக்காலம் நிலைத் 
திருக்கிறது . இது மிகவும் மெதுவாகவே ஆவியாக 
மாறுகிறது . இது விடுவிக்கப்பட்ட இடத்தில் சீக்கிரக் 
தில் இகைப்பரிகரிக்காவிட்டால் அதிக நேரம் நிலைத்து 
நிற்கிறது . இது துணிகள் , கோல் , வீடுகளின் சுவர்கள் 
இவற்றிற்குள் ஊடுருவிச் செல்லும் சக்தி யுடையது . 

லூயிஸைட் : -- இது பழுப்பு நிறமான எண் 
ணெய் வஸ்து . ஜெரேனியம் வாஸனையுள்ளது இது , 
நாசி , கண்கள் இவைகளிலும் , சகையிலும் அழற்சி 
யையும் , பிறகு கொப்புளங்களையும் இது உண்டு பண்ணு 
கிறது . அந்த இடக்கில் மறுபடியும் இந்தப் புகை 
பட்டால் ரணம் எற்படுகிறது . 

முதற்சிகிச்சை :-( 1 ) கண்ணீர்ப்பு கைகள் ஆவி 
யாகவோ அல்லது திரவப்புகையாகவோ 
களைக் 

தீண்டியிருந்தால் , வெந்நீர் கொண்டோ , 


கண் 


210 


அல்லது உப்பு அல்லது பைகார்பனேட் ஆப் ஸோடா 
லேசாகக் கரைத்த ஜலத்தைக்கொண்டோ கண்களை 
சுக்கம் செய்யவேண்டும் . ஒரு பைன்ட் ஜலத்திற்கு 
ஒரு தேக்கரண்டி போதுமானது . இந்தப் புகையினால் 
திண்டப் பட்டவர்கள் வெந்நீர் இருக்கும் பாண்டத்தின் 
மீது குனிந்து , கலையை இப்புறமும் அப்புறமும் 
சாய்த்து , ஒவ்வொரு கண்ணையும் ஜலத்தில் வைக்க 
வேண்டும் . எந்கக்கண்ணேனும் பாதிக்கப்படாய 
லிருந்தால் அதில் இந்த சம்பந்தம் ஏற்படாமல் 
கவனித்துக் கொள்ள வேண்டும் . 

2. சுவாஸாசயங்களில் எரிச்சலை உண்டுபண் 
ணும் புகைகள் : - சுவாஸக்கருவிகளை உபயோகிப்பது 
தான் சிறந்த யோசனை , ஆனால் சுவாஸாசயங்கள் 
பாதிக்கப்பட்டிருந்தால் அவ்விசும் . பாதகமடைந்தவர்க 
ளுக்கு சிரமம் கொடுக்காமல் அவர்களை அந்தப் பிரகே 
சத்திலிருந்து வெளிப்படுத்தவேண்டும் . இறுக்கமாக 
இருக்கும் ஆடைகளைத் தளர்த்தி விட்டு , சுத்தமான 
காற்று தாராளமாக அவர்கள் மேல் வீசும்படி செய்ய 
வேண்டும் . தேநீர் அல்லது ஜலத்தை அதிகமாகக் 
கொடுக்கலாம் . மூச்சு அடைத்தவர்களுக்கு மூச்சு 
உன்டாக்கும் முறையைக் கையாளுவதுடன் , 

அவர் 
கள் 

பிராணவாயுவை உட்கொள்ளும்படியும் செய்ய 
வேண்டும் . 


211 


3. நாசி எரிச்சல் புகைகள் : - இந்தப் புகையால் 
பீடிக்கப்பட்டவர்களை சுத்தமான ஒரு இடத்திற்குக் 
கொண்டு போய் , சாதாரண உப்போ அல்லது பைகார்ப 
னேட் ஆப் சோடாவோ லேசாகக் கரைத்த ஜலத் 
தைக்கொண்டு நாசியை சுத்தம் 

செய்யச்சொல்ல 
வேண்டும் . 

4. கொப்புளப் புகைகள் ( vesicants ): - இந்தப் 
புகைகளால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உடனே அங் 
கேயேயாவது , அல்லது சமீத்தில் சுக்கம் செய்யும் 
இடம் இருந்தால் அந்த இடத்திலாவது , முதற் சிகிச்சை 
செய்ய வேண்டும் . கால ஹரணம் 

செய்வது அபாய 
கரமானது . முதன்மையாக அவர் உடுத்தியிருக்கும் 
ஆடைகளைக் களைந்து , மற்றவர்கள் தீண்ட முடியாதபடி 
அவற்றை அப்புறப்படுத்தவேண்டும் . இரண்டாவ 
தாக, புகைபட்ட இடத்தின் மீது வெளுக்கும் 
பெழுகைத் தடவி , இரண்டு நிமிஷங்களில் அதைத் 
துடைத்துவிடவேண்டும் . (வெளுக்கும் பவுடரையும் 
வெள்ளை வாஸலைனையும் சமபாகமாகக் 

கலப்பதால் 
இந்த மெழுகு தயாராகிறது .) இந்த மெழுகு கை 
யிருப்பில் இல்லாவிட்டால் 4 பவுண்டு வெளுக்கும் 
உவுடரை ஒரு காலன் ஜலத்தில் கரைத்து , வெளுக்கும் 
பசையைத் தயார் செய்யலாம் . இந்த இரண்டில் 
எதுவும் கிடைக்காவிட்டால் , பிணியாளிக்கு சோப்பு 
தேய்த்து , அவரை வெந்நீரில் குளிப்பாட்ட வேண்டும் . 


212 


5 நிமிஷங்களுக்குள் உபயோகிப்பதாக இருந்தால் தான் 
மேலே சொல்லிய மெழுகு அல்லது பசை உபயோ 
கப்படும் . இவைகளில் ஒன்றை உபயோகித்துத் 
துடைத்த பிறகு பிணியாளியை வெந்நீரில் சோப்பு 
தேய்த்துக் குளிப்பாட்டவேண்டும் . அவ்விதம் 
செய்யாவிடில் பவுடரே எரிச்சலை உண்டுபண்ணும். 
கண்கள் புகையால் தீண்டப்படாமலிருந்தால் அவை 
களை வெந்நீர் அல்லது சோடியம் கார்பனேட் சேர்ந்த 
ஜலத்தில் குளிப்பாட்ட வேண்டும் 

விஷப் புகையால் தீண்டப் பட்டவர்களுக்கே 
இந்த சிகிச்சை முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது . ஒரு 
வேளை விஷப்புகை யாரையேனும் தீண்டியிருக்கலா 
மென்று சந்தேகிக்க இடமிருந்தால் அவர்களுடைய 
ஆடைகளைக் களையச் சொல்லி , சோப்பு ஜலக்கைக் 
கொண்டு அவர்களுடைய சரீரம் முழுவதையும் சுக்தம் 
செய்ய வேண்டும் . விஷப்புகைகள் தீண்டிய ஆடை 
லுள்ள விஷப்புகை சம்பந்தத்தைப் போக்குவதற்கு 
முன் அவற்றை எக்காரணக்காலும் உபயோகிக்கக் 


களி 


கூடாது . 


முற்றிற்று . 


The Antiseptic Press , Madras.- ( 1000-43 ). 


ஆரோக்கியத்தைப்பற்றியும் பிரதம சிகிச்சையைப் 
பற்றியும் உபயோகமுள்ள புத்தகங்கள் ) . 

டாக்டர் யு . ராமராவ் , 

அவர்களால் இயற்றப்பட்டது . 
ஆரோக்கிய விஷயமாகப் பிரசங்கங்கள் செய்ய 

முக்கிய உதவி . 
இந்த புத்தகங்கள் ஆங்கிலம் , தமிழ் , தெலுங்க, 
முதலிய பாஷைகளில் கிடைக்கும் . 

ரூ.அ. 
1. ஆரோக்கியமான வீடுகள் 

02 
2. டாக்டர் வருமுன் செய்யவேண்டிய தென்ன ? 02 
3. பள்ளிக்கூட சுகாதாரம் 

04 
4. ஆரோக்கியத்தைக் கொடுக்கும் ஜலம் 

0 2 
5. ஆரோக்கியத்தைக் கொடுக்கும் காற்று 

02 
E. ஆரோக்கியமும் வியாதியும் 

02 
7. தடுக்கக் கூடிய வியாதிகள் 

02 
8. சாதாரண வியாதிக் கிருமிகள் 

02 
9. ஆரோக்கியத்தைக் கொடுக்கும் பால் 

02 
10. சாராயமும் அதன் கெடுதல்களும் 

0 2 
11. தேக சுகாதாரம் 

05 
12. வீட்டில் சிகிச்சை 

0 S 
13. ஆரோக்கியத்தைக் கொடுக்கும் ஆகாரம் 

0 2 
தேவையானவர்கள் அடியிற்கண்ட விலாசத்திற்கு 
எழுதிப் பெற்றுக்கொள்ளலாம் . 

மானேஜர் , 
ஸ்ரீ கிருஷ்ணன் பிரதர்ஸ் , 

தபாற் பெட்டி 166 , சென்னை , 


பிரசவகால முதல் உ 

உதவி 
டாக்டர் யு , ராமராவ் எழுதியது 
83 பக்கங்கள் கொண்டது ; படங்களுடன் கூடியது . 

கல்கத்தா வைத்தியக் கல்லூரியில் பிரசவ முறை போதகா 
சிரியரான லெப்டினன்டு கானல் வி . பி . கிரீன் மெடிகல் 
கெஜட் என்னும் பத்திரிகையில் பின்வருமாறு எழுதுகிறார் : 

சிறிய கிராமங்களிலிருக்கும் தாய்பார்களுக்கும் , 
களுக்கும் உபயோகமாக விருக்கக்கூடிய இச்சிறு நூலை வெளி 
யிட முன்வந்த டாக்டர் ராவை பாராட்டவேண்டும் . 
பிரசவ 

காலத்தில் கணக்கற்ற மரணங்கள் நேரிட்டு 
வருவதை இந்தியா உணர ஆரம்பித்திருக்கிறது . தர்ம ஸ்தாப 
னங்களும் , கவர்ன்மெண்டும் சிரத்தை எடுத்துக்கொண்டடால் 
இப்போதைய அசிரத்தை நீங்கும் . 

டாக்டர் ராவ் சிறிய அளவில் பெரிய சேவையை செய்ய 
முன் வந்திருக்கிறார் . இது தாய்மார்களுக்கு மிகவும் உபயோக 
மாக இருக்கும் . 

ஆங்கிலப்பிரதி அணா 4 ; தபாற் செலவு 0-0-9 ; தமிழ் , 
தெலுங்கு , கன்டைம் பதிப்புகள் 6 அணா ; தபாற் செலவு 
0-1-3 ; 6 பிரதிகளுக்குக் குறைந்த தேசபாஷைப் பதிப்பு 
களை வி . பி . யில் அனுப்ப முடியாது . கிரயத்தையம் , தபால் 
கட்டண ச்தையும் , தபால் ஸ்டாம்புகளாக அனுப்பவேண்டும் . 

மானேஜர் , 
ஸ்ரீ கிருஷ்ணன் பிரதர்ஸ் , 

தபாற் பெட்டி 166 , சென்னை . 


ན52w 


MADRAS 


